கற்றனைத்து 
ஊறும்அறிவு 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் , 256 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 
பன்னிரண்டாம் தொகுப்பு 

( வைத்தியப் பகுதி ) 


மகால் 


ரசுவதி 


SIA-NAL 


सरस्वती 


SARASVATI 


महालयः 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதிமகால் நூலகச் சங்கம் 


1988 ] 


( விலை ரூ . 15-00 


முதற் பதிப்பு 1988 


வெளியீடு : 

தஞ்சை சரசுவதி மகால் நூலகச் சங்கம் 
தஞ்சாவூர் 


பதிப்பகம் : 

அழகு அச்சகம் 
கீழராசவீதி , 
தஞ்சாவூர் 


கற்றனைத்து 
உறற் அறிவு 


தஞ்சை சரசுவதிமகால் வெளியீடு எண் . 256 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 
பன்னிரண்டாம் தொகுப்பு 

( வைத்தியப் பகுதி ) 


சிறப்புக் கேண்மை பதிப்பாசிரியர் 
புலவர் . வீ . சொக்கலிங்கம் 

தமிழ்த்துறை ( ஓய்வு ) 
சரசுவதிமகால் நூலகச் சங்கம் 

தஞ்சாவூர் 


மகால் 
. 


सरस्वती 


SARASWATI 


HEIR 


தஞ்சாவ 


விவா 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதிமகால் நூலகச் சங்கம் 


1988 ] 


( விலை ரூ . 


15-00 


II.millaimuDaill 


filitana 


வெளியிடுவோர் முகவுரை 


AID TURINIDAIYEHINIDAININ / 


HUID CR 


“ நோய் நாடி நோய்முதல் நாடி அது தணிக்கும் 
வாய் நாடி வாய்ப்பது செயல் ” என்பார் திருவள்ளுவர் .. 


அவ்வாறு நோய்வரலாறு கண்டு அதனைத்தீர்க்கும் முறைகளை 
கண்டறிந்த அறிவாளர்கள் அவற்றைச் சுவடிகளில் பொறித்து 
வழங்கியுள்ளனர் . அவற்றுள் பல 

உலகப் புகழ் 
வாய்ந்த நம் சரசுவதி மகாலில் இடம் பெற்றுள்ளன . 


சுவடிகள் 


இச்சுவடிகளை ஆய்ந்து அவற்றில் பதிக்கப் பெற்றுள்ள 
மருத்துவ மகத்துவங்களை வெளியுலகிற்கு வழங்கும் பணியினை 
தற்போது மகால் வேகமாக மேற்கொண்டு வருகிறது . இத்தகைய 
முனைப்பான வெளியீடுகளில் இந்நூல் பன்னிரண்டாம் தொகுதி 
-யாகும் . இதுநாள் வரையில் 504 சுவடிகள் அவற்றிற்கான 
விளக்கக் குறிப்புகளுடன் எமது நூலக வெளியீடாக பதினொன்று 
தொகுதிகளில் வெளிவந்துள்ளன . இவற்றுள் ஐந்து தொகுதிகள் 
இலக்கிய விளக்கங்களைக் கொண்டதாகும் . 


இப்பன்னிரண்டாம் தொகுதியில் 505 முதல் 666 வரை . 
யிலான சுவடி களின் விளக்கத் தொகுதியில் சித்த வைத்திய 
முறைச் சுவடிகள் மட்டுமின்றி , ஆயுர்வேத வைத்திய முறைச் 
சுவடிகளும் உள்ளன . மூலிகைகளின் இரசாயன முறைகளைப் 
பற்றிய சில 

சுவடிகளும் இதில் இடம் பெற்றுள்ளன . இது 
வைத்திய முறைகளுக்கு உ தவியாயும் இருக்கும் என்று 
கருதுகிறேன் . 


எமது சரசுவதி மகால் முன்னாள் தமிழாசிரியர் புலவர் . 
வீ . சொக்கலிங்கம் அவர்கள் 

மிகுந்த ஆர்வத்துடன் தமது 
ஆழ்ந்த புலமையினைத் துணைகொண்டு ஒவ்வொரு ஏட்டிலும் 
உள்ள செய்தியைத் தெள்ளத்தெளிய ஆய்ந்து உகந்த விளக்கங் 
-களுடன் இத்தொகுதியினைப் பதிப்பித்து தமக்கும் , நூலகத் 
திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் . அவர் தம் பணி போற்றுதற் 
குரியது . 


மைய 


இப்பன்னிரண்டாம் தொகுதி வெளிவரப் பொருளுதவி புரிந்த 

அரசுக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் . 
இதுபோன்ற தல்ல நூல்கள் விரைவில் வெளிவர ஆர்வத்துடன் 
பணியாற்றி வரும் நிர்வாக அதிகாரி திரு . சீ . கிருஷ்ணன் அவர் 
-களுக்கும் நூலக வெளியீட்டு மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் 
எம்.ஏ. , பி.லிப்.எஸ்சி . , அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் . 
நன்முறையில் அச்சிட்டுத் தந்த அழகு அச்சகத்தாருக்கு எனது 
நன் றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


பெருமைபெறத் தக்க அரிய பெரிய ஓலைச்சுவடிகள் 
எங்கெங்கோ முடங்கிக் கிடக்கின்றன . 

அவை சரசுவதி மகால் 
நூலகத்தை 

அடைந்தால் இதுபோன்ற பதிப்பாக மலர்ந்து 
மக்கட்குப் பெரும் பயன் நல்கும் என்பதால் எவ்வகைச் சுவடி 
- யாயினும் அவற்றை சரசுவதி மகால் நூலகத்திற்கு அன்பர் - 
களும் , பெரியோர்களும் வழங்கி மகிழ முன்வரவேண்டும் 
இத்தருணத்தில் கேட்டுக் கொள்கிறேன் . 


என 


தஞ்சாவூர் 
14.3.1988 


8 } 


மா . இராமு இ.ஆ.ப. , 
மாவட்டாட்சியர் மற்றும் இயக்குநர் 

சரசுவதி மகால் நூலக சங்கம் 


முகவுரை 


" நோயற்ற வாழ்வில் நான் வாழவேண்டும் ” என்று கேட்பார் 
வடலூர் வள்ளலார் இராமலிங்க அடிகளார் . நோயின் கொடுமை 
அவ்வளவு வலிது . நோயின்மை என்பது பதினாறு வகையான 
செல்வங்களுள் ஒன்று , அதனால் நோயின்றி வாழ்தலே சிறப் 
பாகும் . எவ்வளவுதான் செல்வம் பெற்றிருந்தாலும் , படித்திருந் 
தாலும் , உடல் நலம் ( ஆரோக்கியம் ) இல்லையானால் , அவன் நல் 
வாழ்வு வாழ இயலாது . 


ஊழ்வினைப் பயனாலும் , தீயொழுக்கத்தாலும் , தூய்மையின்மை 
யாலும் , தீமை பயப்பவற்றைத் தெரிந்திருந்தும் உண்பதாலும் 
பலவற்றாலும் நோய்கள் வரும் . இவற்றைப் போக்கும் வழிகளைச் 
சித்தர்களும் , முனிவர்களும் அறிஞர்களும் கண்டறிந்தனர் . தம் 
அனுபவத்தினைச் சொல்லியும் , ஏட்டில் எழுதியும் , வழிவழி 
யாகப் பழக்கியும் வந்தனர் . அவ்வாறு எழுதிவைக்கப்பட்ட பனை 
ஓலைச்சுவடிகள் பல , அவற்றுள் மிகுதியான சுவடிகள் , தஞ்சை 
சரசுவதி மகாலில் இடம்பெற்றுள்ளன . 


இவற்றுள் , 504 சுவடிகள் , 3 , 4 , 5 , 8 , 9 , 11 ஆகிய தொகுதி 
களாக வெளிவந்துள்ளன . 1 , 2 , 6 , 7,10 ஆகிய தொகுதிகள் 
இலக்கியம் . 


தற்போது இந்த பனிரெண்டாவது தொகுப்பு வெளிவருகின் 
றது . இதில் , சுவடி எண் 505 முதல் 666 வரை , ( D | எண் 
1101-1300 ) உள்ள சுவடிகளின் விளக்கங்கள் அடங்கியுள்ளன . 
இதனைத் தொடர்ந்தும் தொகுதிகள் வெளிவர உள்ளன . 


அரிய பெரிய செய்திகளை உள்ளடக்கிக்கொண்டிருக்கும் இப் 
பனிரெண்டாவது தொகுப்புதனைப் பதிப்பிக்க அனுமதியளித்த 
ஏமது மகால் முன்னாள் இயக்குனரும் முன்னாள் மாவட்ட ஆட்சி 
யருமான திருவாளர் து . இரா . இராமசாமி இ . ஆ . ப . 
அவர்கட்கும் , தற்போதய இயக்குனரும் மாவட்ட ஆட்சியருமான 


திருவாளர் மா . இராமு இ . ஆப . அவர்கட்கும் , இதனைப் 
பதிப்பிக்கபொருளுதவி புரிந்த நடுவண் அரசுக்கும் , நூலகநிருவாக 
அதிகாரி பொறுப்பு திருவாளர் அ , பஞ்சநாதன் எம் . ஏ . பி . லிப் சி . 
அவர்கட்கும் , நன் முறையில் அச்சிட்டுத்தந்த அழகு அச்சகத் 
தாருக்கும் , எனது நன்றியினைத் தெரிவித்துக்கொள்கிறேன் 


இந்நூலகத் தமிழ் மருத்துவப் பிரிவில் . பழனி , 
ஆர் . எம் . கே . வேலுச்சாமி , சித்தவைத்தியசாலை , சித்தர் 
ஆர் . எம் . கே . சிவசுப்பிரமணிய ஓம் முதலானவர்களிடமிருந்து 
மருத்துவச்சுவடிகள் அன்பளிப்பாக வந்து சேர்ந்துள்ளன . 
இன்னும் வந்துகொண்டிருக்கின்றன . சுவடிகளைப் பராமரிப்பது 
மிகவும் கடினம் . 


ஆகவே , தங்கள் தங்களிடமுள்ள சுவடிகளை எம்மிடம் தந்து 
தங்கள் பெயரை நிலைநாட்டிப் புகழடைவதோடு அவைகள் 
மற்றவர்கட்கும் பயனடையச் செய்வார்கள் என நம்புகிறேன் . 


இதில் காணும் குற்றங் களைந்து , குணம் பொருந்தி வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர் கடன் . 


இங்ஙனம் , 


தஞ்சாவூர் 
20-2-87 


புலவர் வீ . சொக்கலிங்கம் , 

தமிழாசிரியர் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் . 


பொருளடக்கம் . 
நூற்பெயர் : 

D. எண் . 
அகத்தியருக்கு உபதேசம் பண்ணின சூத்திரம் 

1193 
அகத்தியர் - 3 - ம் காண்டம் - சாலம் - 300 

1140 
அகத்தியர் - 8 

1114 
அகத்தியர் அடுக்கு நிலை போதகம் -10 

1111 
அகத்தியர் அட்டவணை சாத்திரம் 

1104 
அகத்தியர் அட்டாங்க தண்டக பட்சனி -81 

1153 
அகத்தியர் எந்திர சிந்தாமணி 

1107 
அகத்தியர் கரும காண்டம் -1200 

1187 
அகத்தியர் கரும சூத்திரம் - 300 

1210 
அகத்தியர் கர்ம நிவர்த்தி - 300 ( நடுக்காண்டம் ) 

1167 
அகத்தியர் கும்மி 

1211 
அகத்தியர் குரு .105 - க்கு சூட்சம் 

1208 
அகத்தியர் குழம்பு 

1212,1213 
அகத்தியர் சாலம் - 300-3 - ம் காண்டம் 

1140 
அகத்தியர் சூத்திரம் 

1190 
அகத்தியர் சூத்திரம் - 16 

1191 
அகத்தியர் சூத்திரம் -35 ( 36 ) 

1196 
அகத்தியர் சூத்திரம் -48 

1202 
அகத்தியர் சூத்திரம்- 50 

1195 
அகத்தியர் சூத்திரம் -150 

1113 
அகத்தியர் சூத்திரம்- 205 

1198 
அகத்தியர் செயத்த நூல் 

1189 
அகத்தியர் சௌமிய சாகாம் - 1000 

1298 
அகத்தியர் ஞானகாவியம் - பஞ்சநாதாக்கள் உபதேசம் 1300 
அகத்தியர் தண்டகம் 

1184 
அகத்தியர் நடுக்காண்டம் - கர்ம நிவர்த்தி -300 

1167 
அகத்தியா - நூல் 

1115 
அகத்தியர் பச்சை வெட்டு - 16 

1112 
அகத்தியர் பட்சணி 

1205,1206 
அகத்தியர் பன்னிரண்டு லட்சத்துக்கு சூத்திரம் -1200 1168 
அகத்தியர் பின்னூல் -80 

1201 
அகத்தியர் பெருநூல் - 600 

1101 
அகத்தியர் பெருநூல் - நாலாங்காண்டம் மாந்திரீகம் - 300 1101 
அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 

1176 


r 


அகத்தியர் வல்லா தி -600 
அகத்தியர் வாகடம் நஞ்சுதின்றபேருக்கு 
அகத்தியர் வைத்தியக் கோவை - 1000 
அகத்தியர் வைத்தியம் - 80 
அகத்தியர் வைத்தியம் 110 
அகத்தியர் வைத்தியம் பின்னூல் -80 
அகராதி நிகண்டு - தன்வந்திரி 
அடுக்கு நிலை -- நயன சாத்திரம் 
அடுக்கு நிலை போதகம் - 10- அகத்தியர் 
அட்டவணை சாத்திரம் - அகத்தியர் 
அட்டாங்க தண்டக பட்சணி - 81 அகத்தியர் 
அட்டாங்க பட்சணி - இராமதேவர் 
அய்யனார் சித்தர் முறை 
அனுபான வைத்தியம் -205 
அனுபோக வைத்தியம் 

த 
யுர்வேத வைத்தியம் 


( 209 
1296 
1207 
1203 
1200 
1204 
1292 
1251 
111 / 
1104 
115 . 
1255 


1214 


1169 
1.146 


1215 


இராச சண்டேசுரன் 
இராமதேவர் -500 
இராமதேவர் அட்டாங்க பட்சணி 
இராமதேவர் சாத்திரம் 500 
இராமதேவர் சூத்திரம் - 500 
ராமதேவர் பட்சணி 
ராமதேவர் பூசாவிதி , சிவயோகம் - 200 
இராமதேவர் வசியம் சூத்திரம் 


1231 
1284 
1285 
1284 

1290 
1218 , 1219 , 1220 

1216 
1217 


1107 
1222 


எந்திர சிந்தாமணி - அகத்தியர் 
எலிகடி விஷத்துக்கு மருந்தும் குணமும் 

ஔ 
ஒளஷத கக்கிஷப் படலம் 


1223 


கடைக்காண்ட சூத்திரம்-கொங்கணர் 
கடைக்காண்ட சூத்திரம் - 11 - கொங்கணர் 
கந்தரசஷ்டி கவசம் ( இலக்கியம் ) 


1232 
1229 
1118 


கம்பளிச்சட்டை கைலாசநாதர் சூத்திரம் 
கருக்கடை -- பிரம்மமுனி வைத்தியம் 
கருக்கிடை சூத்திரம் 200 ... தன்வந்திரி 
கருக்கிடை சூத்திரம் 384 - பிரம்மமுனி 
கருக்கொண்ட பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் 
கருமகாண்டம் - 1200 அகத்தியர் 
கரும சூத்திரம் ... 300 அகத்தியர் 
கருவூரார் 300 நொண்டி 
கருவூரார் நெண்டி 300 
கருவூரார் நொண்டி நாடகய் 
கருவூரார் பலதிரட்டு 
கருவூரார் பூசாவிதி 
கலம்பகத்தில் நிகண்டு 
கலக்கியானம் - 200 - கொங்கணர் 
கர்மநிவர்த்தி -300 அகத்தியர் 
கஸ்தூரி 


1164 
1137 

1171 
1257 
1166 
1187 
1210 
1154 

1154 
1224 , 1225 

1105 
1286 . 
1293 
1165 
( 167 
1230 ) 


. 


காசவகை 96 க்கும் சௌபாக்கிய சுண்டி 


1226 


1297 


கும்பமுனி சித்த வல்லாதி 
கும்ம் - அகத்தியர் 
குருமுனி வாக்கியம் - பூசாவிதி 


1211 
1291 


கைலாசச் சட்டைமுனி நிகண்டு 
கைலாசநாதர் சூத்திரம் - கம்பளிச்சட்டை 


1227 
1164 


கொங்கணர் கடைக்காண்ட சூத்திரம் 
கொங்கணர் கடைக்காண்ட சூத்திரம் 1.1 
கொங்கணர் கடைக்காண்டம் ... 500 
கொங்கணர் கலைக்கியானம் -- 200 
கொங்கணர் சரக்கு . வைப்பு -100 
கொங்கணர் தண்டகம் 
கொங்கணர் முதற்காண்டம் - 500 


1232 

1229 
1109 , 1162 

165 
1228 
1185 
1161 


கோரக்கர் நொண்டி சிந்து -105 


1134 


கள் 


கௌமதி வைத்தியம் -400 


1233 


சடாட்சர கவசம் - வாலசண்முக ( இலக்கியம் ) 
சட்டைநாதர் வகாரசூத்திரம் -25 
சட்டைநாதர் வகாரம் ...200 
சட்டைமுனி நிகண்டு - கைலாச 
சட்டை முனியார் முப்பு - 50 
சண்டேசுரன் - இராச 
சண்முக கவசம் - வாலசடாட்சர 
சத்தியாரூடம் 
சாக்குக்கட்டு - பலதிரட்டு 
சரக்கு வைப்பு 100 - கொங்கணர் 
சரக்கு வைப்பு 800 - மச்சமுனி 
சலக்கழிச்சலுக்கு வாகடம் 


1119 
1136 
1239 
1227 
1135 
1231 
1119 
1234 
1241 
1228 
1292 
1240 


சிதம்பரபட்சணி - தட்சிணாமூர்த்தி 
சித்தர் சிந்தூர முறை - அய்யனார் 
சித்த வல்லாதி - கும்பமுனி 
சித்திராரூட நொண்டி 
சித்திராரூட நொண்டிச் சிந்து 
சித்திராரூடம் 
சிந்தூர முறை - அய்யனார் சித்தர் 
சிவயோகம் 200 - இராமதேவர் 


1221 
1214 
1297 
1236 
1237 
1235 
1214 
1216 


சுந்தரமூர்த்தி - 36 
சுந்தரானந்தர் அதீதம் 
சுந்தரானந்தர் கேசரி 
சுந்தரானந்தர் சூத்திரம் - 36 


1186 
1243 
1102 
1242 


சூத நூல் - அகத்தியர் 
சூதமுனிக்கு நந்தீசர் உபதேசித்த சூத்திரம் - 110 
சூத்திரம் 11 - கொங்கணர் 
சூத்திரம் 16 - அகத்தியர் 
சூத்திரம் 25 - 

சட்டைநாதர் 
சூத்திரம் 35 - ( 36 ) - அகத்தியர் 
சூத்திரம் 36- சுந்தரானந்தர் 


1189 
1197 
1229 
1191 
1139 
1196 
1242 


5 


சூத்திரம் - 48 திருநடன 
சூத்திரம் - 50 அகத்தியர் 
சூத்திரம் 50 - ரோமரிஷி 
சூத்திரம் - 100 ரோமரிஷி 
சூத்திரம் - 110 நந்தீசர் சூதமுனிக்கு உபதேசித்தது 
சூத்திரம் 150 அகத்தியர் 
ரூத்திரம் -200 தன்வந்திரி கருக்கிடை 
சூத்திரம் - 205 - அகத்தியர் 
சூத்திரம் 300 - அகத்தியர் 
சூத்திரம் 384- பிரம்மமுனி 
சூத்திரம் - 500 இராமதேவர் 
சூத்திரம் - 1200 அகத்தியர் 
சூத்திரம் - 1200 க்குச் சுருக்கம் -65 - தட்சிணாமூர்த்தி 
சூத்திரம் - அகத்தியருக்கு உபதேசம் பண்ணினது 
சூத்திரம் - அகத்தியர் 
சூத்திரம் - இராமதேவர் 
சூத்திரம் - கம்பளிச்சட்டை 

கம்பளிச்சட்டை கைலாசநாதர் 


1249 
1195 
1270 
1269 
1197 
1113 
1171 
1198 
1210 
1257 
1290 
1168 
1244 
1193 
1190 
1217 
1164 


ச 


1189 


செய சூத நூல் - அகத்தியர் 

சௗ 
சௌபாக்ய சுண்டி - காசத்துக்கு 
சௌமியசாகரம் - 1000 அகத்தியர் 

ஞா 
ஞானகாவியம் அகத்தியர் - 
ஞானகாவியம் - 1000- தட்சிணாமூர்த்தி 


1226 
1298 


1300 
1299 


தட்சிணாமூர்த்தி -205 
தட்சிணாமூர்த்திகாவியம் -100 வாக்கியம் 
தட்சிணாமூர்த்தி கேசரி - 50 
தட்சிணாமூர்த்தி சிதம்பரபட்சணி 
தட்சிணாமூர்த்தி சூத்திரம் - 1200 க்குச் சுருக்கம் - 65 
தட்சிணாமூர்த்தி ஞானகாவியம் - 1000 
தட்சிணாமூர்த்தி ரசகுளிகை - 14 
தட்சிணாமூர்த்தி ரத்தினச்சுருக்கம் 
தட்சிணாமூர்த்தி வாக்கிய காவியம் 1000 
தண்டக பட்சணி - 81 அகத்தியர் 


1163 
1143 
1288 
1221 
1244 
1299 
1245 
1/29 
1143 
1153 


CO 


தத்துவக்கட்டளை 
தன்வந்திரி கருக்கிடை சூத்திரம் -200 
தன்வந்திரி சித்தர் அகராதி நிகண்டு 
தன்வந்திரி தாது நிதானம் 
தன்வந்திரி வாகடம் -நஞ்சுதின்றபேருக்கு 
தன்வந்திரி வைத்தியம் -500 


1253 
1171 
1292 
1247 
1295 
1246 


தாது நிதானம் - தன்வந்திரி 


1247 


திரட்டு வாகடம் 
திருநடனசூத்திரம் -48 
திருமத்திரம் --31 
திருமந்திரம் - வைத்தியம் 
திருமூலர் தண்டகம் 
திருமூலர் பாடல் 


1248 
1249 
1174 
1172 
1183 
1173 


தே 


தேரையர் வாகடசாத்திரம் 
தேரையர் வைத்தியம் - 1000 
தேவியாரூடம் 


1144 
1287 
1238 


1236 
1295 

1197 
1251 
1250 


நஞ்சுதின்றபேருக்கு அகத்தியர் வாகடம் 
நஞ்சுதின்றபேருக்கு தன்வந்திரி வாகடம் 
நந்தீசர் சூதமுனிக்கு உபதேசித்த சூத்திரம் -- 110 
நயன சாத்திரம் . . அடுக்குநிலை 
நயனவிதி வாகடம் 

நா 
நாகக் கட்டு 

சி 
நிகண்டு - சட்டைமுனி 
நிகண்டு தன்வந்திரி 
நிகண்டு பல கலம்பகத்தில் 
நிகண்டு வாகடம் 


1254 


1227 
1292 
1293 
1294 


நொ 


நொண்டி- கருவூரார் 
நொண்டிச்சிந்து ... 105 - கோரக்கர் 
நொண்டிச்சிந்து- சித்திராரூடம் 


1224. 1225 

1134 
1237 


7 


பச்சைவெட்டு -16 அகத்தியர் 

1112 
பஞ்சநாதாக்கள் உபதேசம் 

1300 
பட்சணி இராமதேவர் 

1218 , 1219 , 1220 
பட்சணி தட்சிணாமூர்த்தி 

1221 
பரப்பிரம்மமூர்த்தி வயிரவ சாமியாருக்கு அருளியது 

1199 
பலகலம்பகத்தில் நிகண்டு 

1293 
பல திரட்டு -100 புலிப்பாணி 

1260 
பலதிரட்டு கருவூரார் 

1105 
பலதிரட்டு சரக்குக் கட்டு 

1241 
பலதிரட்டு -- புலிப்பாணி --முப்பு முறை 

1149 
பலவகை வைத்தியம் 

1148 
பன்னிரண்டு லட்சத்துக்கு சூத்திரம் 1200 அகத்தியர் 1168 


பிரம்மமுனி கருக்கிடை சூத்திரம் - 38+ 
பிரம்மமுனிபாடல் -50 
பிரம்மமுனி வைத்தியம் கருக்கிடை 
பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் 
பிள்ளையுண்டான பெண்களுக்கு முதலியன 


1257 
1255 1256 

1137 
1166 
1130 


புண்ணாக்கீசர் பெருநூல் -800 
புலத்தியர் வைத்தியம் 
புலிப்பாணி ஜாலம் - 200 
புலிப்பாணி துருசுச்சுன்னம் 
புலிப்பாணி பலதிரட்டு -200 
புலிப்பாணி பலதிரட்டு - முப்புமுறை 


1258 
1259 
1142 
1103 
1260 
1149 


பூசாவிதி - 40 - போகர் 
பூசாவிதி - 200 - இராமதேவர் 
பூசாவிதி- கருவூரார் 
பூசாவதி - குருமுனிவாக்கியம் 
பூசாவிதி -52--- போகநாதர் 
பூபதி வைத்தியம் 


1289 
1216 
1286 
1291 
1106 
1261 


பெண்களுக்கு பிள்ளையுண்டான ( மருந்து முதலியன ) 
பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் 
பெருநூல் - 800- புண்ணாக்கீசர் 


1130 
1166 
1258 


8 


போ 


போக நாயனார் சுருக்க வைப்புமுறை -25 
போக நாயனார் பூசாவிதி-- 52 
போகர் எழுநூற்றுத்திரட்டு 
போகர் சுவாமிகள் பூசாவிதி -40 


1103 
1106 
1155 
1289 


மச்சமுனி சரக்குவைப்பு -800 


1262 


மா 


மாதரிச் சுருக்கம் 
மாந்திரீகம் 


1252 
1101 


1179 


மிக்கேல் ஞானியார் ஆச்சரியம் வைத்தியத்திரட்டு 

மு 
முப்பு -- 50 - சட்டை முனியார் 
முப்புமுறை - புலிப்பாணி பலதிரட்டு 


1135 
1149 


1263 
1264 
1265 


மூ 
மூலிகை கக்கிஷம் 
மூலிகை வகை 
மூலிகை வண்ணம் 

Clo 
மேகவாகடம் 

ர 
ரசகுளிகை - 14 - தட்சிணாமூர்த்தி 


1271 


1245 


1176 


1129 


ரெத்தினச்சுருக்கம் - அகத்தியர் 
ரெத்தினச்சுருக்கம் -- தட்சிணாமூர்த்தி 

ரோ 
ரோமரிஷி -100 
ரோமரிஷி -500 
ரோமரிஷி சுருக்கம் -16 
ரோமரிஷி சூத்திரம் - 100 
ரோமரிஷி வாதசூத்திரம் -50 


1122,1138 
1141 , 1266 
1267 , 1268 

1269 
1270 


லிங்கக்கட்டு 


1272 


9 


லோ 
லோகபற்பம்- வைத்தியத்திரட்டு 


1170 


வ 


வகார சூத்திரம் ... 25..சட்டை நாதர் 
வகாரம் - 200 சட்டைநாதர் 
வசியம் சூத்திரம் ... இராமதேவர் 
வயிரவ சாமியாருக்கு பரப்பிரம்மமூர்த்தி அருளியது 
வவல்லா - கும்பமுனி 


1139 
1239 
1217 
1199 
1297 


வா 


வாகட சாத்திரம் . . தேரையர் 

1144 
வாகடச்சுவடி 

1127 
வாகட நிகண்டு 

1294 
வாகடம் -- அகத்தியர் 

1296 
வாகடம் - சலச்சுழிச்சலுக்கு 

1240 
வாகடம் - தன்வந்திரி 

1295 
வாகடம் -- பாடல் -- 40 

1145 
வாதசூத்திரம் - 50 - ரோமரிஷி 

1270 
வாதபித்தகுணமருந்து 

1145 
வாலசண்முக சடாட்சர கவசம் ( இலக்கியம் ) 

1119 
வி 
விஷக்கடி மந்திரம் 

1151 
விஷத்துக்கு மருந்தும் குணமும் - எலிக்கடி 

1222 
விஷப்பாடம் 

1116 
வை 
வைத்தியக் கருக்கடை - பிரம்மமுனி 

1137 
வைத்தியக்கோவை - 1000 - அகத்தியர் 

1207 
வைத்தியசாத்திரம் 

1152 
வைத்திய சிந்தாமணி 

1150 , 1177 
வைத்தியத்திரட்டு 1110 , 1117,1120 , 1123 , 1124 , 1125 

1126 , 1128 , 1131 , 1132 , 1133 , 1139 
1147 , 1156,1157 . 1158. 1159,1160 , 
1170 , 1175 , 1178 , 1179 , 1180 , 1181 
1182 , 1188 , 1192 , 1194 , 1273 , 1274 
1275,1276,1277 , 1278 , 1279 , 1280 
1281 , 1282 


10 


1121 

1283 
1203 , 1204 

1200 


வைத்திய நூல் 
வைத்தியம் 
வைத்தியம் - 80 - அகத்தியர் 
வைத்தியம் ...--- 110- , அகத்தியர் 
வைத்தியம் - 205 -அனுபான 
வைத்தியம் - 400 ... கௌமதி 
வைத்தியம் ... 500 ... தன்வந்தரி 
வைத்தியம் . . 1000 ... தேரையர் 
வைத்தியம் .... ஆயுர்வேதம் 
வைத்தியம் ... திருமந்திரம் 
வைத்தியம் .. பலவகை 
வைத்தியம் .... புலத்தியர் 
வைத்தியம் ... பூபதி 
வைப்புமுறை சுருக்கம் ... 25 ... போகநாயனார் 


1169 
1233 
1246 
1287 
1215 
1172 
1148 
1259 
1261 
1108 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகச் சங்கம் 
தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 

12 - வது தொகுப்பு 
மருத்துவப் பகுதி 


வரிசை எண் . 


1101 


சவடி எண் . 505 


அகத்தியர் பெருநூல் - நாலாங் காண்டம் 
மாந்திரீகம் 

- முன்னூறு 


. 


. 


ஏடுகள் : 62. ஏட்டின் நிலைமை மிகப்பழுது . பக்கத்திற்கு : 
6- வரிகள் . அளவு 26X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் : 
கி . எண்ணிக்கை : 1000 . ஆசிரியர் : அகத்தியர் . 

முழுமை : 
குறைபாடுடையது . 


தொடக்கம் 

காப்பு 
முன்னுரைத்த காண்ட வளி முத்தமிள் க்கு மாந்திரிய 
மின்னுரைத்த திங்கள் முட்டும் வேணியாய்ப் பன்னுரைத்த 
குஞ்சரமே மூலக் குமாா வினாயகனார் 
கஞ்சமலர்ச் சேவடியே காப்பு . 


நூல் 


சேவேறு மென்குருவே மாந்த ரீயஞ் 

சிகச்சால மாடவுந்தான் செப்ப வேண்டி 
மாவேறுங் கருவிடையி லிருந்த சோதி 

மளவிடைமே லேறிமலர்ப் பாதம் போற்றி 


முடிவு : 


வேண்டிய மாந்திரிய நால்வே தத்தால் 

விளம்பினேன் வேதாந்த மேவு மேவு 
ஆண்டவனே விட்டகுறை யுரைத்தார் சொன்னே 
னானந்தத் திரிகாண்ட முன்னுறு முற்றே . 


மூண்டாங்காண்டம் ( ? ) யெழுதி நிறவேறினது . 

முற்றும் 
காலம் : 

இல்லை . 


குறிப்பு : 

இதில் ஏடுகள் 1 முதல் 83 வரை 


இருப்பினும் 29-32 , 


தமிழ்ச்சுவடிகளின் 


2 
40 , 42-48 , 53-56 , 60. 65-68 , 78 ஆகிய ஏடுகள் இல்லை . தலைப்பில் 
நாலாங்காண்டம் என்றும் , முடிவில் மூன்றாங்காண்டம் முற்றும் என்றும் 
உள்ளது . 


இதில் கணபதி மந்திரம் , பிராட்டி , சிதம்பர விஞ்சை , பஞ்சபூத 
வீடு , அச்சரம் , சிதம்பரலக்கம் , அஷ்ட்ட கெசம் . தென் ( தேனு ) முத்திரை 
பூசாவிதி , தீட்சாவிதி . அரிமந்திரம் , ஏகாச்சரம் , சரசுபதி . லெச்சுமி . 
பிறம்மா விஞ்சை, விஷ்ணு சக்கரம் , குறளி பாவை , தீப்பாஞ்சகன்னி , 
யிந்திரசாலம் , பாம்பு வாய் தேரை , பல்லி வாயினூல் , பச்சை வாய் எலி , 
கெருடன் வாய் சற்பம் , மயில்வாய் சர்ப்பம் , கீரி வாய் சற்பம் , மணியன் 
வாய் சற்பம் , ஆந்தைவாய் சர்ப்பம் , பாம்புவாய் எலி முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 1102 


சுவடி எண் . 506 ( a ) 


சுந்தரானந்தர் கேசரி 


ஏடுகள் : 

17. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு ; 
5-7 வரிகள் . 

அளவு : 25 - 2 ) செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
எண்ணிக்கை 

: 300 . 

ஆசிரியர் : சுந்தரானந்தர் . முழுமை 
குறைபாடுடையது 


தொடக்கம் : 


னாயன் துணை 


சுந்தரானந்தகேசரி 


கேளப்பா வினோதவித்தை கோடி உண்டு 

கேசரிபோல் சுருக்கொண்டு மில்லை யப்பா 
மாளப்பா மாண்டவிடன் நெடுத்து வந்து 
மனிதற்தான் வணங்காத விடத்தில் போட்டு 


முடிவு : 


சூளப்பா மேகமென்ற யிருபத் தெட்டும் 

சூட்டிப்பாற் அபாயிந்த சூடு போலாம் 
வேளப்பா யெரித்தசிவன் சொன்ன மாற்கம் 

வெட்டவெளி யாகவுந்தான் வீசி னேனே . 


55 . 


சுந்தரானந்தகேசரி முற்றும் . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் 7 - வது ஏடு இல்லை . 10 வது ஏடு முதற்பகுதி முறிந்துள்ளது . 
மை மூலம் பூமியிலுள்ள புதையல் எடுப்பதற்கு முறை முதலியன சொல் 
லப்பட்டுள்ளன . 


3 


12 வது தொகுப்பு 


வரிசை எண் . 1103 

சுவடி எண் . 506 ( b ) 
புலிப்பாணி துருசுச் சுன்னம் 


ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 5-7 
வரிகள் . 

கி எண் 
அளவு : 25321 செ . மீட்டர் எழுத்து : தமிழ் . 
ணிக்கை : 60. ஆசிரியர் : புலிப்பாணி . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் : 


குருவே துணை 


துருசுசுன்னம் 


தீருமே துருசுக்கு வேண மட்டும் . 

திறமாக ஒருகட்டி வாங்கி வந்து 
வீறுமே கலசமதில் சுன்னா கல்லை 
விதமாக 

கால்கலசம் உள்ளேப் போட்டு 
நீருமே கட்டிதன்னை மேலே வைத்து 

நிச்சயமாயி கால்கலசம் கல்லை போட்டு 
சீருமே பாசாண மிடிச்ச தண்ணீர் 

சிரப்பாகத் தான் தெளிப்பாயி சிருகத் தானே . 


முடிவு : 


போமே நீ அரைத்தகெந்தி தனைவ ளித்து 

போங்கமுடன் பீங்கானில் ரவியில் வைக்க 
தீமேநீ வெயில்பட்டுத் தயில முண்டாம் 

திறமாக சுருக்கிடவே சறக்கெல்லாம் கட்டும் 
தாமேனீ ரசத்துக்குத் தாக்கில் மையிந்தா 

தயவுடனே சமமாக வங்கம் கட்டும் : 
நாமே நீ போகரு ! - கிடாட்சியத் தாலே 

நலமாக புலிப்பாணி பாடி னேனே . 


காலம் : இல்லை 


குறிப்பு : 

இதில் , துருசு சுன்னமாகும் முறை முதல் வங்கம் கட்டும் வரை 
சொல்லப்பட்டுள்ளன . 


வரிசை எண்- 1104 

சுவடி எண் . 506 ( c ) 
அகத்தியர் அட்டவணை சாத்திரம் . 
ஏகேள் : 34 . 

ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கத்திற்கு : -5-7 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிகள் . அளவு : 25 > 2 செ . மீட்டர் . எழுத்து ; தமிழ் 
கி . எண்ணிக்கை : 450 ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 

( 22 - வது ஏட்டின் பின்பக்கம் ) 


பகளம் பஷ்ப்பம் 
வாங்கி , முசல் ரத்தத்தில் நாலு 

சாமம் 
பகள புத்து 

ஊற 
வையித்து வட்ட ஓட்டில் வைத்து ஏழு சீலைமண் செய்து கெசப்புடம் 
போட்டு யெடுத்துக் கொள்ளவும் . 


பகள பஸ்ப்பம் 


ஷை பகளத்தைப் பசுவின் பாலில் நாலு சாமம் ஊறவைத்து நிழலில் 
உலர்த்தி நன்றாயுணற்ந்த பின் குண ( பூ ) டனிச் சாத்தில் நாலு சாமம் 
இவரவைத்து ( 23 வது எடு இல்கள் ) 


முடிவு : 

24 விராட்டிக்கு - 9 - சீலைமண் , புடம் 10 
2 } விறாட்டிக்கு 10 - சீலை மண் . புடம் 10 
2 விராட்டிக்கு 11 -சீலை மண் , புடம் 10 
3 விராட்டிக்கு 12-சீலை பாண் , புடம் 10 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , 23 , 31 , 33 , 36 ஆகிய ஏடுகள் இல்லை . இது 22 ம் ஏட்டின் 
பின் பக்கத்திலிருந்து தொடங்குகிறது . 


இதில் பகள பஷ்ப்பம் , சிங்கி பஸ்ப்பம் , கருவங்கம் சுன்னம் 
லிங்கக்கட்டு , சூட்சமான சேங்கொட்டை லேகியம் , பகள முறை , இந் 
திராவனிக் குளிகை , வராகத்தின் தயிலமுறை , தாம்பூரச் செந்தூரம் , 
மேகத்தைப் பற்றின சிரங்குக்கு எண்ணெய் , வால ரச மிரக்கு கிற முறை , 
அயச்செம்பு , வெள்வங்கச்சுன்னம் . வெங்காரச்செயநீர் , செயநீர்முறை , 
துருசுச்கன்னம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 1105 


சுவடி 


எண் . 507 . 


கருவூரார் பலதிரட்டு 


ஏடுகள் : 71. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுது . பக்கத்திற்கு : 


12 வது தொகுப்பு 

5 
7-8 வரிகள் . அளவு : 27X3 . செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 

ஆசிரியர் : கருவூரார் . 

முபூமை : 
குறைபாடுடையது . 


1400 . 


தொடக்கம் : 


பாடுகிறேன் பலதிரட்டு முடிவை யெல்லாம் 

பதராமல் சிதராமல் 
பாடுகிறேன் சாஷ்த்திரமுஞ் சூஷ்த்திரமு மாக 

பாசையெல்லாம் சுருக்கியே 
பாடுகிறேன் குருக்கிடையும் கருக்கிடையும் பாத்து 

பராபரத்தி னிலைமுதலாய்ப் 
பாடுகிறேன் வேதாந்த முடிவை யெல்லாம் 

பராபரைக் கிணேசன் 


முடிவு : 


வளங்கினதோர் சாத்திரமுஞ் சூத்திரமும் பாத்து 

மைந்தனே பலதிரட்டுச் சூத்திரமே பாத்து 
வளங்கினதோர் கருவெல்லாம் யென்னூல் சொன்னேன் 

வேறொன்றும் ஒளிப்பில்லை விரும்பிப் பாரு 
அளங்கினதோர் மனத்தோடே பலநூலைத் தேடி 

அலையாமற் பூசித்து அமுற்தங் கொண்டு 
தளங்கினதோர் மனத்தோடே கற்பங் கொண்டு 

சாதகமாய் ஏறிவா திரட்டு முற்றே . 


299 


பலதிரட்டு முகிந்தது முற்றும் . 


காலம் : 

ஆங்கில வருடம் , மாற்களி மாதம் , 27 - ம் தேதி வெள்ளிக் 
ழேமையும் , சுக்கிர வாரமும் கூடின சுபதினத்தில் , கருவூர் நாயனார் 
பலதிரட்டு முன்னூறு சிதம்பரம் யேடு . 

நாகலிங்கம் நெட்டெழுத்து 
குருவே துணை 


குறிப்பு : 


இதில் 7 , 54 , 55 , 72 - வது ஏடுகள் இல்லை . முழுதும் இருக்கிறது . 
எதுகை ஒன்றாகச் செய்யுட்கள் எழுதப்பட்டுள்ளன . 

இதில் பாசாணக்கட்டு . செம்புசுத்தி , நாகபற்பம் , சூதவெள்ளை 
கட்டுக் கொடி வாலை மையி , நரியிலந்தை மையி , சாரடைமையி , முதளை 


தமிழ்ச் சுவடிகளின் 
மை , ஆடுதின்னாப்பாகா மை , கொடுப்பை 

அருக்கன் 

மை , 
அமுக்கிறா மை . கலியுக சாபங்கழிக் குமிடம் , சாத்திரத் தொகுப்பு ! முத 
லியன உள்ளன . 


னர், 


வரிசை எண் . 1106 


சுவடி 


எண் . 509 


-- 


போகநாயனார் பூசாவிதி 

52 
ஏடுகள் : 17. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 26 , X3 செ . மீட்டர் . எழுத்து ; தமிழ் . கி . எண்ணிக்கை : 

ஆசிரியர் : போகர் . முழுமை : முற்றுமுள்ளது . 


250 . 


தொடக்கம் : 


வாலை சக்கரம் 


வாலையைப் பூசை செய்து 

மவுனத்தின் வளியை (வேக்கி 
காலையா முச்சி யந்தி 

கருத்துடன சுழினை நாடி 
வேலைகள் பலவும் விட்டு 

விதியினை விரைந்து யேரிச் 
சாலவே நடுவில் நீர்க்கச் 

சச்சுதா னந்த மாமே . 


பாயிரம் 


பாரப்பா வாலையுட பூசைவிதி கேளு 

பாங்காக நவகோணம் நவதுண் டிட்டு 
சேரப்பா யிருவளையம் வாசல் னாலு 

சிறப்பாக வீங்காரம் சூளட் போட்டு 


முடிவு : 


காணப்பா பானத்தின் மகுத்துவங்க ளெல்லாம் 

காரணத்தின் குருச்சொல்ல களங்கம் தீத்தேன் 
னாணப்பா ஆண்பிள்ளை யாரெண் டாக்கா 

லமுற்தமுண்டு நிலையில் நின்றோ னவனே சித்தன் 
வீணப்பா மத்தப்பேர் னாய்வால் தொட்டு 

வெள்ளத்தைக் - கடப்பேனா நென்ற வெத்தி 
பூணப்பா யிந்தனூல் யாருங் காணாற் 
பொருளருள்சேர் சூத்திரந்தா னந்த முத்தே 

போகர் சூத்திர முத்தும் 


502 


12 வது தொகுப்பு 
காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் வாலை பூசை , யோகம் , குளிகை. காடைபுடம் , மெஞ்ஞானம் 
மணிக்குகை , பானத்தின் பேர் முதலியன உள்ளன . 


வரிசை 


எண் . 


1107 


சுவடி எண் . 509 


பெயர் : அகத்தியர் எந்திர சிந்தாமணி 


ஏடுகள் : 12 ஏட்டின் நிலைமை ; மிகப்பழுது பக்கத்திற்கு 

: 6-7 
வரிகள் , அளவு 26 ; x 2 ), செ.மீட்டர் . எழுத்து : தமிழ் கி.எண்ணிக்கை : 

ஆசிரியர் : அகத்தியர் . முழமை : முற்றற்றது . 


200 . 


தொடக்கம் : 


அகஷ்த்தியர் நாயன் எந்திர சிந்தாமணி நூறு 


வினாயகன் வட்டம் பிரணவக் கோட்டை விரித்தெழுதி 
அகைத வீட்டில் அகார யிகார உகாரமிட்டு 
பனாக்கம் விடம்பிணி வஞ்சினை பூதப்பி சாதுவிடத் 

தனுதுரு னூறு அதிலோதி தண்ணி தலையில் விடே 
யிட்டது சட்டி அறுகோண வீட்டை விரைந்தெழுதி 
தொட்டது ஓம் நம சிவாய முன்னிட்டுற சூலமிட்டு 
வட்டது வில்லைந்தாக வாதப்போக்கு வைப்பான தெல்லாம் 
சுட்டி . சாப மறியாது சொன்னவண்ணஞ் சரியே . 


முடிவு : 


ஆனந்தமூலக் குருவாணை யம்பலத் 

மணியாணை நவின்றவர்தா 
னானந்தத் தாண்டவரை தாண்டவே 


( எய் அ ) 


தமிழ்ச் சுவடிகளின் 


8 
காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , சல்லியவேர் , மலைதாங்கி , திருமந்திரம் , நாள் , மதிபால் 
வஸ்த்து , வினோதிமுனை , மூலநோய் தொடுகரு , மெளுகு . ஸ்ரீவசியம் 
இடு , யெதிரி , குளித்தயிலம் முதலியன உள்ளன . ஆணையிட்ட இடம் 
முதலியன உள்ளன . 

கடைசி இரண்டு ஏடுகள் முறிந்துள்ளன. இதனால் கடைசியில் 
குறைபாடுடைய செய்யுட்கள் எய வரை 

உள்ளன . 9 வது ஏடு 
இல்லை . 


வரிசை எண் ; 


1108 


சுவடி எண் 501 


--- 


போகநாயனார் சுருக்க வைப்புமுறை ଅନ୍ତୁ 
ஏடுகள் : 8 ஏட்டின் நிலைமை : 

பழுதுபட்டது , பக்கத்திற்கு 
6 வரிகள் . அளவு : 27x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 

கிரந்த 
எண்ணிக்கை : 120. ஆசிரியர் : போகர் . முழுமை : 

குறைபாடுடையது 
தொடக்கம் : 


தந்தி முகத் தங்கரன்ற னருளே போற்றத் 

தாய் எனக்குக் கருணை புரிந் தளித்த வற்கு 
வந்தெனக்கு நந்தீசர் சொன்ன 

வைப்புமுறை யறுபத்தி னாலும் பாட 
மந்திரமெக் கருவாகுங் குருவாம் பட்டை 

மகத்தான வாசமப்பா அரிய வேணும் 
இந்திரரும் நாலுபத்து வாச மஞ்சு 

இயல்வாக கொண்டமுறை இறக்கி டாயே 


முடிவு : 


சுளுகாகு மின்னூல்போல் யொன்று மில்லை 

சொல்ப் பெரிய காலாங்கி அய்யர் பாதம் போத்தி 
சுளுகாகு மின்னூல்தான் யிருப்பத் தஞ்சில் 

சூட்டினேன் கருகுருவந் திறமா யப்பா 
சுளுகாகும் யென்னூல்தான் கிட்டி நாக்கால் 

சுகமாக எனைப்போலே வாழ்வார் பாரு 
சுளுகாகு மிதில்ச்சரக்கு வைப்புக்கு திறவு கோலாம் 
சூஸ்திரமாய் பாடியதோர் காட்சி முற்றே . 


திறவுகோல் சூத்திரம் 


காலம் . 

இல்லை . 


. 


12 வதுதொகுப்பு 
குறிப்பு : 

இதில் அபினி வைப்பு , திறவுகோலஞ்சினம் , துருசுவைப்பு , முதலியன 
உள்ளன . 


இதில் 2 வது ஏடு இல்லை 


வரிசை எண் : 


1109 


சுவடி எண் : 


511 


கொங்கணர் கடைக்காண்டம் 


500 


ஏடுகள் : 155. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு 
8-11 வரிகள் அளவு ; 15X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . கிரந்த 
எண்ணிக்கை : 3000 , ஆசிரியர் ; கொங்கணர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 
அண்டாண்டங் கடந்தபொரு நிற்குணமாய் நின்ற 

தளவில்லா நிற்மலமே சூட்சா சூட்சம் 
யென்றிசையும் பரந்த நிரஞ் சனமே யாகி 

யேகசச்சி தானந்தத் தப்பால் ஞானங் 
கொண்டதொரு பூரணமென் னாளுங் காப்பு 

குறியான களிப்பாழும் வெளிப்பாழுங் காப்பு 
புண்டரிக வேதாந்தஞ் சுழிணை மேவும் 

போதமுறும் வேதாந்தங் காப்புத் தானே , 


முடிவு : 


விட்ட குறை யாலேதான் தேவி தோத்திரம் 

விளம்பினேன் பொறிபுலன்கள் கற்ம வாய்வு 
பட்டணமா மண்டல 

ளண்ட பிண்டம் 
பரமபத மறிவேண்டிச் சொன் னே னையா 
நெஷ்டையெல்லா மொன்றான யேக வஸ்து 


க 


ருளக 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 352 ( d ) / D 698 போன்றது . பிற்பகுதி மிகவும் 
பழுதுபட்டுள்ளது . 


தமிழ்சுவடிகளின் 


10 
வரிசை எண் : 


1110 


சுவடி எண் : 512 [ a ) 


வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 118 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு 
3-6 வரிகள் . 

அளவு : . 

16X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . கிரந்த 
எண்ணிக்கை : 1000. ஆசிரியர் : பலர் 

முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 

சொற மாத்திரை 


லிங்கம் வராகனெடை 


தாளகம் 


வெள்ளை பாஷாணம் 


க 


பசுவின் மோர் விட்டறைத்து பாசிப்பயற் அளவில் மாத்திரை செய்து 
நிழலில் ஒணத்திவைத்துக்கொள்ளவும் . பாஷாணத்தில் 3 தரம் , துணி 
சுத்தி 3 தரம் வண்ணாநிடத்தில் வெள்ளாவியில் வைத்தெடுக்கவும் . 
முடிவு : 

அண்ட ஓட்டில் துருசுயிட்டு , அதில் மூங்கில் இலை சாற்விட்டு மேல் 
ஓடு சீலைமண் செய்து சுண்ணாம்புக்காளவாயில் வைத்து சுண்ணாம்பு 
வேகமட்டும் வைத்து யெடுக்க சுண்ணமாகும் ,. 


யன்தெரு 


காலம் : 

இல்லை . 
தஞ்சாவூர் ஜில்லா பாபநாசம் தாலுக்கா வலங்கைமான் கண்ணடி 

வ . LI அ . மு . முருகையன் செட்டியார் சுவடி . 
குறிப்பு : 
இதில் பெலத்த வாயுவுக்கு மருந்து , 

பாலகிருஷ்ணா 
விடுவேலை அயவெள்ளை , அனுமாற்மந்திரம் , காடிகார சுன்னம் . 
சகலத்துக்கும் பஞ்சகரண மாத்திரை, வயற்றெத்தம் . சீதம்போகுதற்கு . 
கோரோசனை மாத்திரை , பேதி மாத்திரை , கருப்பு பிளாஸ்திரி , வெள்ளை 
பிளாஸ்திரி , துவர்யெண்ணை , பஞ்சமாரணம் , வீட்டுக்கு விழுப்பு காலத் 
தில் வயத்துவலிக்கு மருந்து , மோகினி வெட்டையின்பேறில் நீற்போகிற 
தற்கு கியாழம் , லிங்ககட்டு , சீனாக்காரம் கட்டுகிறது = பரசமயர் 
முதலியன உள்ளன . 


:: 


திருநெல்லைப் பாசமய சோளரியார் பிள்ளைத்தமிழ் என்ற 
நூலில் உள்ள கணபதி வணக்கச் செய்யுளாகுமிது . 

இந்நூல் எமது சரசுவதி மகாலில் வெளியிடப்பட்டுள்ளது . 
அதில் இச்செய்யுள் இருக்கிறது பதிப்பாசிரியர் புவர் . வீ . சொக்க 
லிங்கம் . 

விலை ரூ . 

5.00 


12 வது தொகுப்பு 

11 
வரிசை எண் . 1111 

சுவடி எண் . 512 ( b ) 
அகத்தியர் அடுக்கு நிலை போதகம் : 10 

ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திறகு ; 4 . 
வரிகள் . 

அளவு : 16x3 . செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
எண்ணிக்கை : 200. ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 
தொடக்கம் : 

சிவமயம் 


அகத்திய மகாமுனிவர் அருளி செய்த 
அறுபத்தாறாவது அடுக்கு நிலை போதகம் 


பாட்டு -10 . 


| 


சொல்லிறந்த விடமெங்கே முப்பா ழெங்கே 

துவாறபா லகரெங்கே முதற்பா ழெங்கே 
நல்லசங்கு நதியெங்கே வைகுந்த மெங்கே 

நாரணனும் ஆலிலைமேற் படுத்த தெங்கே 
அல்லல்படும் ஐம்பூத மொடுக்க மெங்கே 

ஆறஞ்சி யிதந்ரெண்டும் முளைத்த தெங்கே 
சொல்லவல்லா ருண்டானா லவரை னாமும் 
தொழுதுகுரு வெனப்பணிந்து வணங்க லாமே . 


முடிவு : 


இருள் பிறந்த விடமெங்கே ஒடுங்கிடமு மெங்கே 

யிரண்டு திருச் சங்கு நின்ற விடமு மெங்கே 
அருள் பிறந்து பாடி நின்ற விடமு மெங்கே 

அருத்தடைத்த வாசலொன்று கண்ட தெங்கே 
திருபிறந்த விடமெங்கே ஏழுகெணரு மெங்கே 

திருக்கணத்தி லிருக்கின்ற ஏத்த மெங்கே 
விருப்பமுட னடுக்கு நிலை போத கத்தை 
விளம்பினோம் மெய்ஞ்ஞானம் அறிவுள் ளோர்க்கே . 


10 


அகஸ்த்தியர் அடுக்கு நிலை போதகம் 

முற்றிற்று . 
காலம் : 

இல்லை . 
குறிப்பு : 


ஞானக்கண் முதலானவற்றை அறிந்தவர்களே 

அறிந்தவர்களே குரு என்ற 
கருத்தினை அடுக்கிக் கூறுவது இந்நூல் . 


12 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எான் . 1112 . 

சுவடி எண் . 513 ( a ) 
அகத்தியர் பச்சைவெட்டு - பதினாறு 
ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-7 


வரிகள் . 

அளவு : 
கி . எண்ணிக்கை : 75 . 


22x3 . செ . மீட்டர் , எழுத்து : தமிழ் . 
ஆ சிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்று முளது . 


தொடக்கம் : 


அரிதாரம் பிறதிவி யாகி நிற்கும் 

ஆனதொரு சவ்வீரம் அப்பு வாதம் 
பெரிதான கெவுரியே தேயுவு மாகும் 

பின் னுமொரு வெள்ளை தாள் வாய்வு மாகும் 
அரிதான லிங்கமடா ஆகாச மாகும் 

அஞ்சுமே பட்சையுடன் ஆட்டலாகும் 
தெரியாத வயித்தியறுக்கு வின்னூ லப்பா 

சித்தறப்பா சொன்னவித்தை சிகத்தில்ப் பாரே . 


முடிவு : 


ஏத்திடில் சன்னி தோஷம் 

யெழும்பியே குட்ட றோகம் 
பாத்திடில் பறங்கி சூலை 

பூத்திடில் தீரு மென்றே 
பொருள் தனை மூடித்துச் சொன்னார் , 


தேவி சகாயம் 
மீச்ைசி துணை . 
குருவே துணை . 


காலம் : 

இல்லை . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 185 ( b ) | D. 292. அகத்தியர் பச்சை 
பதினாறு போன்றது . ஆயினும் பாடவேறுபாடுகள் மிகுதியும் உள்ளன . 

இதில் அரிதாற பற்பம் , வெள்ளைப் பாஷாணப் பற்பம் , காந்தச் 
செந்தூரம் . ஆவாரங்கரி , லிங்கச்சூரணம் , மூலத்திற்கும் , பவுத்திரத்திற்கும் . 
புகை , சன்னிக்கு , மூச்சிலிழுக்கும் புகை வகைகள் , வல்லாதிச் 
சூரணம் , கெந்தித் தயிலம் முதலியன உள்ளன . 


மேலும் , இது எமது 

சவடி எண் . 308 ( b ) / D. 552. அகத்தி 
யர் பச்சைவெட்டு . 16 போன்றது . 


12 - வது தொகுப்பு . 


13 


வரிசை எண் 1113 


சுவடி எண் . 513 { b } 


அகத்தியர் சூத்திரம் நூற்றைம்பது 


ஏடுகள் : 13 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . அளவு : 22x 3.செ. மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
எண்ணிக்கை : 200. ஆசிரியர் : அகத்தியர் முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


சீறணி கொன்றை சூடுஞ் 

சிவனிரு பாதம் ( போற்றி ) 
( வாரண முகத் ) தோன் பாதம் 

வணங்கியே நூத்தன்ப துக்கும் 
பூறணி வாலை ஞான 

சறசோதி பாதம் போத்தி 
காறண மான தெஞ்சொல் 

கற்மசூஷ்த் திறங்காற்ப தாமே . 


முடிவு : 


போட்டது பத்துளை வயித்தியங்கள் நல்லச் சுத்தி யாச்சு 
ஆட்ட கல் மதத்தின் சுத்தி அமுரியில் களுவிப் போடு 

நட்டது நல்ல சுத்தி நேற்வாள சுத்திக் கேளு 
நாட்டது மேதிச் சாணி காடியில் கரைத்து நன்றே 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , லிங்கம்சுத்தி , கற்பூரசுத்தி . வெள்ளைசுத்தி , தெவுரிசுத்தி , 
குதிரைப்பல் , பாசாணசுத்தி , மனோசிலை சுத்தி , 

மனோசிலைசுத்தி , பவளப்பத்துசுத்தி , அரி 
தாரசுத்தி , சலாசத்துசுந்தி , கல்நாரு சுந்தி . கெருடப்பச்சைசுத்தி , சீனக் 
காறம் பொறிக்காறம் சுத்தி முதலியன உள்னன . 


இதன் பின்னர் ஒரு ஏட்டில் , சிவமயம் , திரிச்சித்தம்பலம் , வாணி 
நமஷ்து என்ற தலைப்புடன் வினாயகர் துதிப்பாடல்கள் உள்ளன . 


இது , எமது சுவடிஎண் 269 ( b ) / D 483 / 324 ( b ) / D 637 போன்றது 
பாடவேறுபாடுகள் மிகுதியும் உள்ளன . பிழைகள் மலிந்துள்ளன . 4 
பாடல்கள்களே உள்ளன . எஞ்சியவை இல்லை . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 1114 


சுவடி எண் 514 . 


அகத்தியர் -8 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் . அளவு : 1733 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண் 
ணிக்கை . 50 . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் 


( பாரப்பா ) சித்தரெல்லாஞ் சொன்ன மாற்க்கம் 

பாங்கான வயித்தியரே யென்னூல் பாரு 
வாரப்பா மாந்தமது பிணிகள்க் கெல்லாம் 

வகையான தோசமொடு களைகள்க் கெல்லாம் 
சேரப்பா பதினெட்டுப் பேருங் கூடி 

திரமாக கோருவையாய் பாடி னார்கேள் 
யாரப்பா யிதைக்குறிக்கி ஒருகுளுகைக் குள்ளே 

அப்பனே சிவகுளிகையாய்ப் பாடி னேனே . 


முடிவு : 


கேளப்பா கிருமியொடு களைகள்க் கெல்லாம் 

குருவையாயி நொச்சியிலைச் சாத்தி லோடும் 
வாளப்பா ( சயி ) னியொடு யிரும லுக்கு 

மைந்தனே வேலியுட சாத்தில் போகும் 
வேளப்பா கறப்பனுக் கெல்லாந் தானும் 

விதமான அமுக்கிறா யிலையில் போகும் 
ஆளப்பா கு ( மு ) ந்தைக்கி வந்த னோய்கள் 

அப்பனே சிவகுளிகை அடக்க ( மூற்றே ) 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் . 248 ( g ) D 438 அகத்தியர் எட்டு : 
என்ற சுவடியின் வேறுபட்டது மேலும் எமது சுவடி எண் 347 ( m ) / D 
688 அகத்தியர் சூத்திரம் 8 - ன் வேறுபட்டது 

இதில் சிவகுளிகை பற்றிப் பேசப்படுகிறது . 


12 வது தொகுப்பு 


15 


வரிசை எண் . 1115 . 


சுவடி எண் . 515 , 


அகத்தியர் நூல் . 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : சிறிது பழுதுபட்டது : 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . அளவு : 18 , X4 . செ . மீட்டர் . எழுத்து 
தமிழ் . கி . எண்ணிக்கை : 75 . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : 
முற்றும் என்று இல்லை . 


தொடக்கம் : 


சூ . 500 லுள்ள அழுதாதி சூரணம் . 


அமுக்கிறாக் கிளங்கு பாலில்ச் சமைத்து உலத்தி யிடித்துத் 
தூளப்பண்ணி வஸ்த்திர காயம் பண்ணி பலம் 5. சீனி பலம் 23. திரிகடுகு 
சாதிக்காய் , சாதிப்பத்திரி 


அதிமதுரங் கிறாம்பு கடுகுரோகணி , அசமதாகம் 

குறோசாணி யோமம் ஆக மருந்து பத்தும் வகைக்கு பலம் ! 
அனன்லில் வெதுப்பித் தூளப்பண்ணி வஸ்த்திர காயம் பண்ணி 

ஆக 
மூன்று வகையும் ஒன்றாகக் கலந்து வைத்துக் கொண்டு 
முடிவு : 


பன்னிரெண்டு திங்க ளுண்ணில் தேகம் பொன்னிறம் போ லாகித் 
தேகஞ் சிவந்து வேத்துருவ மாகி சகத்திர கரிப்பில முண்டாகும் , 
ஆமப்பா கணமதெல்லாந் திண்ணொண்ணாது 
ஆச்சரிய மிதன்பெருமை யார்கண் டாரே ! 


காலம் : 

இல்லை . 


குறிப்பு 


இதில் உடல்பெருக்க , உடல் இளைக்க எலிகடிக்கு மருந்து 
தேளுக்கு மருந்து . பிள்ளையில்லாதாருக்கு முதலான நல்லவைத்திய 
முறைகள் உள்ளன . 


000000000000 


வரிசை எண் . 1116 


சுவடி எண் . 516 . 


விஷப்பாடம் 


ஏடுகள் ; 7 . 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . 


ஏட்டின் நிலைமை : மிக மிகப் பழுதுபட்டது . 
அளவு : 16x24 செ , மீட்டர் . 

எழுத்து : 


16 


தமிழ்சுவடிகளின் 


ஆசிரியர் : அரியக்கூட வில்லை . 


தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
முழுமை : முற்றும் என்று இல்லை . 


தொடக்கம் : 


சுவாமி குருவே . 


அஞ்சு கரத்தனே ஆனை முகத்தனே 
இந்து விளம்பிறை போத மகிந்தனை 
த ( ந ) ந்தி முகத்தனை ஞானக் கொழுந்தனை 
பொந்தி வயிற்றனைப் போற்றி கொண்டோமே . 


முடிவு : 


... 


எங்கள் நயினார் 

மெல்லா மாளப்பட்டவள் 
என் தாயாரல்லவா 

தீயா யெரிப்பாள் 
சீயிங் கில்லைப் பொய்கண்டத் திற்கறுப் புள்ளோனே ! 
கருதியே மனதிற் கொண்டேன் 
எங்குரு நாதனாணை அங்கொரு விதமுமில்லை 
மஸ்த்தகத்திற் கடித்த விஷம் மட்டிலே யுருளவே 
சாத்தி விஷ மத்தனையும் இங்கே விஷமில்லையே ! 


காலம் 

இல்லை . 


குறிப்பு : 


இதில் , நீண்ட ஆசிரியப்பா வடிவில் மந்திரம் அமைந்துள்ளது 
எழுத்துக்கள் அழகாக உள்ளன . செய்யுள் உருக்கமாக இருக்கிறது . 

முதல் மந்திரம் பாடல் முடிந்ததும் , தனகடி மந்திரம் என்ற 
தலைப்பில் பாடல் உள்ளது . 


வரிசை எண் . 1117 . 


சுவடி எண் . 517 ( a ) 


வைத்தியத் திரட்டு . 


ஏடுகள் : 21. ஏட்டின் நிலைமை : மிக மிகப் பழுது பக்கத்திற்கு : 
4-8 வரிகள் . அளவு : 191X3. செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 500. ஆசிரியர் : பலர் முழுமை : முற்றற்றது . 


12 வது தொகுப்பு 
தொடக்கம் : 

வினோத வித்தை ( எண்ணெய் மாற ) 
நீர்முள்ளி வேறும் நாயுருவி வேறும் பொடி பண்ணி 
செக்கில் போட்டால் யெண்ணையை மாத்தும் . 


மாத்து 


காயி வாள மூவேர் பொடி பண்ணிப் போட்டால் 
யெண்ணை வறும் . 


நெறுப்பில் நடக்க 


சங்கம் வெர் (தோலே உருச்சு செறுநீறு வாத்து அரைச்சு 
காலிலே பூசி நெறுப்பிலே நடந்தால் கால் வேகாது . 


மகாண 


முடிவு : 

குத்து குத்து , கிளி கிளி , கட்டு கட்டு . தூக்கு தூக்கு . 
கரை சேரு சேரு , சுடு சுடு , மாரு மாரு , சுவாஹா, மசி வய நமசியநமசிவ 
நமசிவய , மசிவயந் சிவயநம உருது உயரு ) ப * இதுகளில் ருயக 
அடைத்து உரு சேத்து மாரினால் உரு கருவாகி மாரும் . சூசை 
மாங்கிழம் தவர 


காலம் : 

இல்லை . 


குறிப்பு : 

இதில் வினோத மந்திரங்கள் . வாத சுரத்துக்கு . அதிசார சுரத் 
துக்கு . சனி . சகல தோஷம் , கிறாணிக்கி , சகல சுரத்துக்கு , யிருமலுக்கு , 
விக்கலுக்கு , வில்வாதி லேகியம் , யிருமலுக்கு ஆடாதோடைகொளம்பு , 
புண்ணு மருந்து , உப்புகட்டு , அஞ்சுயெண்ணை தயிலம் , மேகத்துக்கு 

திரவேங்கைப்பட்டைத் தயிலம் , பாண் றோகத்துக்கு , மாட்டு மசாலை . 
குதிரை மசாலை , சகல தோஷத்துக்கும் சிந்தாமணிக் கொளம்பு , பஞ் 
சாஷறம் , மாற , முதலியன உள்ளன .. 


இதன் பின் 48 - வது ஏடு , பஷ்சி சாத்திரம் என்றுளது . 

. 
வெள்ளியும் திங்களும் விரும்பும் புதன் என்று தொடங்கி , உண்டு . 
நடந்து உலகாண்டே தூங்கி சாம ருத்திரிக்கு உண்டு உலகாண்டு , 
என்று முடிகிறது . 7 வரிகளே உள்ளன . 


வரிசை எண் . 1118 . 

சுவடி எண் . 517 ( 6 ) 
கந்தர் சஷ்ட்டி கவசம் . 
ஏடுகள் : 8 

ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது .. பக்கத்திற்கு ; 
6-9 வரிகள் . அளவு : 19X113 செ . மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : தேவராய சுவாமி . 

முழுமை : 
முற்றுமுளது . 


18 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


சஷ்ட்டியை நோக்க சரஅண பவனார் 
சிஷ்ட்டிருக் குதவும் செங்கதிர் வேலோன் 
பாதம்மி ரெண்டும் பன்மணி சதங்கை 
கீத மாட கிண்கிணி யாட 


முடிவு : 


படம்பா போத்தி கந்தா போத்தி 
வெத்தி யுனையும் வேலா போத்தி 
உயர்கிரி கனக சபைக்கோ ரரசே 
மயில் ... வேலா 

மலரடி சரணம் 
சரணம் சரணம் சரஹண பவஓம் 
சரணம் சரணம் சண்முக சரணம் 
சரணம் சரணம் முருக 

சரணம் 


( இதன்பின் , அரி நமொ நாராயணாய 

வாலை முறுகர் 
வருக ........... வருக ....... என்றுளது ) ( அதன்பின் வால சண்முக சடாட் 
சர கவச எந்திரம் என்று தலைப்பிடப்பட்ட " சதுர்க்கோணத்தில் நாலு 
வாசல் ......... சுப்பிரமணிய தேவாயா வா வா சுவாஹா உரு லெஷசம் 
என்ற ஒரு ஏடும் காணப்படுகிறது ) 


காலம் : 

இல்லை . 
குறிப்பு : 

இது . முருகன் துதியாகும் . இது அச்சிடப்பட்டுள்ளது . இது 
எமது தமிழ் இலக்கியச் சுவடி எண் . 819 / D . 1290 , 932 ( b ) / D. 1339 
போன்றது . 


000000000000 


வரிசை எண் . 1119 

சுவடி எண் . 517 ( c ) 
வால சண்முக சடாட்சர கவசம் . 
ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . 

அளவு : 191 x3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : ( ? ) முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 
சம்புமுனி குறுமுனி வேதமுனி போதமுனி 

சாமி அகத்தீஷ் பரறு 
சரிகையும் கிரிகையும் யோகமும் ஞானமும் 

சகலகலைக் காணபரனே 
கும்பமுனி கவசமுனி ஆராறு வரைகாண்டு 

குட்டமா முனியே வாலை 
கோமளைம னோன்மணிதாய் பாலனையே நாடியுடன் 

கூடியாடும் பரனே 


12 வது தொகுப்பு 


19 


முடிவு : 


பகர் செந்திலம் பதிநாயகா ஸ்ரீ ஓம் சரவணபவ நமா 
அரகறா சிவசுப்பிரமணிய தேவே 
குலுங்கு சடையும் நவமணி மகுடமும் 
குழையிடு தோடுகுண் டலங்களும் ..............விளிலுஞ் 
சீவனுதவி 

மும் ங்கு மாரு ............ 
புந்திறுவயறு முந்தித்த 


காலம் : 


இல்லை , 


குறிப்பு : 


முடிகிறது . 


சுப்பிரமணியதேவா என்ற ஈற்றினைகொண்டு 
இதுவும் முருகன் தோத்திரமாகும் . 


கலை 


வரிசைாண் . 1120 


சுவடி எண் . 518 


வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 19. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு 
5-7 வரிகள் . அளவு : 16X2 } செ . மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 200. ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


நீற்கட்டு உடைக்க 


முள்ளி தண்டு , நீர் முள்ளி தண்டு , நெரிஞ்சி வேர் . 
செறுக்கீரை வேர் , ஆனை அருடு . பெறஞ்சிரகம் . முளகு இதுகளைக் 
கொண்டு வந்து கசாயம் போட்டு சாப்பிட்டால் நீரு [ உ ] டைக்கும் . 


முடிவு : 


யிது யெந்த வியாதிக்கி குடுக்கிற தென்றால் மேகசூலை மேக 
வாயிவு யிதுகளுக்கு பன வெல்லம் சுக்கு அனுபானம் . புளிதள்ளுபடி 
சன்னிக்கி தேன் அனுமானம் சுறத்துக்கு தேன் சுக்கு அனுபானம் பசி 
தீபனத்துக்கு நெயி அனுபானம் . 


காலம் : 


இல்லை . 


20 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , நீற்கட்டு உடைக்க , வயத்துள்ள திறாணிக்கும் , தரளகச் 
சூரணம் , செறத்துக்கு , மயற்மாணிக்கம் , லிங்க செந்தூரம் , கறப்பான் 
கட்டுக்கு யெண்ணை , வெடியுப்பு , பகல்பஷ்ப்பம் , லிங்க செந்தூரம் 
புள்ளைகள்யெண்ணை , புண்ணுக்கு , பித்தசூடு , மஞ்சக்காமாலைக்கு 
மருந்தும் தயிலமும் வெடியுப்புச்சுன்னம் , வயத்துவலிக்கு வம்மகட்டிக் , 
குடுக்கிறது , சுறத்துக்கு கஷாயம் , தாளக செந்தூரம் , தாளகபறப்பம் 
லிங்கத்தங்க செந்தூரம் முதலியன உள்ளன . 


கம் 


வரிசை எண் 1121 


சுவடி. எண் 519 


வைத்திய நூல் 
ஏடுகள் 11. ஏட்டின் நிலைமை : பழுது . பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 
அளவு : . 

13X3 செ , மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 
ஆசிரியர் : ( ? ) மூழமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


செய்திட்ட வாதிமகன் வைத்திய னானால் 

சேருகுர சரக்குகள்ளாம் கட்டக் கேளு 
வைத்திட்ட அடிமுடியின் வெடி நீர் தன்னால் 

மடக்கியே மூன்றுதிரம் வயற்ற நீ றாறதனால் 
குத்திட்ட யுமியோடில்த் தேய்த்து வாட்ட 

யுறவான சரக்கெல்லாம் கட்டிப் போகும் 
கைத்திட்டஞ் செவ்வாது காரங் கூட்டி 

கைமுறையா ( யூரு ) க்கிடவே புகைந்து டாதே . 


து 


முடிவு : 


ஊட்டுவா யவள்திருச் செம்பவழ வாய்கே 

உண்டரு ளென் றாள்பு வித்துநீ வேறாகி 
யூட்டுமனம் பொதிப்பதி பாய்ந்தி டாமல்ப் 

புண்ணியகா லெட்சுமியைப் பூசிப் பூசி 
நாட்டியே பூசிதெட்ட மாய்க்கடங் கொடுக்கு 

முமையாள் வைய்த்த, சேஷமுன் 
பாத்திரந்தான் கொடுத்து வாங்கே 

12 
காலம் 

இல்லை 
குறிப்பு : 

இதில் பற்பம் முதலான மருத்துவச் செய்திகள் சொல்லப்படு 
கின்றன . தலைப்புக்கள் இல்லை . 


12 வதுதொகுப்பு 


21 


வரிசை எண் . 1122 


சுவடி எண் . 520 . 


ரோமரிஷி - நூறு 


ஏடுகள் : 32 , ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் , அளவு : 23x2 செ.மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
500 . ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


மூலவட்டக் குருபாதந் தானே காப்பு 

முத்திக்கி வித்தான முதலே காப்பு 
மேலவட்ட மானபர பிறமம் காப்பு 

வேதாந்தங் கடந்துநின்ற மெய்யே காப்பு 
காலவட்டத் தங்கிமதி அமுற்தப் பாலைக் 

கண்டுபசி யாத்திமனக் கவடு நீக்கி 
ஞாலவட்டச் சித்தாகும் பெரியோர் பாதம் 

நம்மனதால் ரோமனென்ற பேர்ஞாயென் றானே 


க 


முடிவு : 


உப்பல்லோ பிண்டத்தில்ச் சேர்ந்த போது 

உடலுயிரு மொன்றாகித் தண்ணீ ராச்சு 
அப்பல்லோ முப்பூவுக் காணி யாணி 

அதைவிட்டால் கட்டாது வழலை மாற்கம் 
செப்பல்லோ பந்துக்கு மூட லாச்சு 

தீட்சணமா மிந்தனூல்த் தெளிவோ ரெம்ப 
முப்பொருளு மொன்றாக நின்ற சோதி 
மூலவட்டக் குருவாலென் மொளிதான் முற்றே . 


100 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 272 / D.488 . . ரோமரிஷி சூத்திரம் நூறு . 
போன்றது . அதற்கும் இதற்கும் பாடவேறுபாடுகள் ஏராளமாக உள்ளன . 

இதில் வழலை , சிங்கிகுரு . தாம்புர பஸ்பம் , தங்கபஸ்பம் , வெள்ளி 
அய பஸ்பம் , காந்த பஸ்பம் , கருவங்க பஸ்பம் , வெள்ளிவங்க பஸ்பம் , 
நாக பஸ்பம் , திரு பஸ்பம் , வெங்கலம் பித்தளை பஸ்பம் , அப்பிரகம் 
நிமிளை பஸ்பம் , ரத்த பஸ்பம் , சாதிலிங்க பஸ்பம் , லிங்க பஸ்பம் . 

கெந்தகச் சுன்னம் , ரசமணி முதலான தலைப்புக்கள் உள்ளன , 


22 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் 1123 


சுவடி எண் . 521 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 21. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு : 
4.5 வரிகள் . அளவு : 

22X2 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : பலர் முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


குஷ்டத்துக்கு 
சித்தா மணக்குக் கொட்டை யெண்ணை சேர்துப் பசுவின்பால் 
சேர்சப யெழும்பிச்சம் பழம் சேர்ப வெங்காயம் படி ) வெந்தியம் படி வ 
வெந்தியத்தை ஊறபோட்டு அரச்சு , வெங்காயம் பொடியாயி நருக்கி 
யெண்ணையோ... போட்டு கலக்கி நவியில் ரெண்டு னாளைக்கி வயித்து 
யெடுத்து கொண்டு காச்சி யெறக்கி வயித்துக் கொண்டு கோரோசனை 
ரூ , மாச்சிக்கா ரெண்டு யிதுகளை பொடி செய்து கொண்டு 


முடிவு : 


அறைத்து து லெஷ்சம் சிவம்பண்ணி அறைக்குறது . பசுவின் நெய் 
விளக்கெண்ணை கலந்து காச்சி லீட்டு அறைக்கிற போது - லெட்சம் 
சிவம் பண்ணி அறைத்து யெடுத்து சிமளில் அடைக்கிறது . 
விக்கினஷ்பறுக்கு பூசை பண்ணி யெடுத்துக் கொள்ளுகிறது 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 

இதில் , குஷ்டத்துக்கு அந்திமாலை , கட்டிப்புண்ணுக்கு பவள பஷ்பம் 
ரெங்கசாமி ஆசான்சாமி , சிங்கபழம் பஷ்பம் , தாளகக்கட்டு . பித்தத் 
துக்கு கிஷசாயம் , கலப்பு பஷ்பம் , மண்டைக்குத்தலுக்கு . தியானம் , 
சூதகவாய்வுக்கு , காச்சலுக்கு , ரெத்த பிறமயம் சீ பிறமயம் , வெட்டைக்கி 
செம்பு முதலியன உள்ளன . இதில் மந்திரங்களும் அடங்கியுள்ளன . 


. 


வரிசை எண் . 1124 


சுவடி எண் , 522 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 45. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . 

பக்கத்திற்கு ; 6-8 
வரிகள் . அளவு : 21 } x3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 

எண்ணிக்கை : 700. ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 


. 


12வது தொகுப்பு 


23 


தொடக்கம் : 


விரேசனத்துக்கு 
ஒத்தைச் சேரை ரேவாரப் பொறிச்சி - தின கூட சீரகம் பற்றுப்போட்டு 
ஒறுபடி தண்ணி வய்த்து வேக வய்த்து குடுக்கவும் . வாந்தி நிக்கும் . 
வினாயகன் துணை , சரஷ்பதி துணை யிறுந்து ரட்சிக்கவும் . 


முடிவு : 


தாது புஷ்ட்டிக் குளிகை 
வாலரசம் கழஞ்சி 3 குலமாந சாதிலிங்கம் கழஞ்சி 1 கூறுகிறோம் . 
வெங்காரம் கிரும்பு , கஞ்சாலமான முறுங்க விதை சாதிக்காயும் சாதிப் 
பத்திரி , முத்தக்காசு . அபினி . பூனக்காலிவித்து , க 

.... கூட்டே 
கூட்டிடுவாய் பூமிசக்கரக் கிழங்கு கண்மாசவக்ககி அளப்பலந்தான் 
கூட்ட நாட்டிடுவாயி பொடி செய்து தேங்காயிக்குள்ளே போட்டிடு 
வாய் யேழுப்புடம் கைட்டது முறுங்க க்ஷாகத்தாலரைத்து குளுக 
செய்யே . 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இதன் முகப்பு ஏட்டில் முருகன் உள்ளிட்ட சித்திரங்கள் உள்ளன 
இதில் விறோசனம் . வாய்வுக்கு , சேத்துமத்துக்கு . உஷணத்துக்கு , 
கண்ணில் பூ விழுந்தால் , அஞ்சனம் , எலிகடிக்கி , கோடாசூளிக்கிகுளிகை 
தோஷத்துக்கு , தண்ணி தாபத்துக்கு , வாலசுப்பிரமணி , 

, . உதயராகம் 
காடை நூல் , கரிக்குருவி நூல் , கறப்பனூல் , காக நூல் , ஆந்தை நூல் 
நச்சேத்திரகாதல் முதலியன உள்ளன 


இதன்பின் ஒரு ஏட்டில் மரணயோகம் , அமிர்தயோகம் ஆகியன 
உள்ளன . 


வரிசை எண் : 1125 

சுவடி எண் . 523 
வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 129 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுதுபட்டது . ஒடிந்தும் 
முறிந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . அளவு : 20 , X3 செ . 
மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2500 ஆசிரியர் : பலர் . 
முழுமை : முற்றற்றது . 


24 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஒருவேளை யிச்சாபத்தியம் கைகண்டது . 


க்ஷயரோகத்துக்கு 
கால்சேர் வேப்பெண்ணையில் ஒரு விராகனெடை பெருங்காய 
மிழைத்து 3 நாள் சாப்பிட தீரும் . கைகண்டது . 

சயத்துக்கு 
முத்தின வேப்பிலை கொண்டு மிளகு பூண்டு கூடவைத்து அரைத்து 
இரண்டு கொட்டைப்பாக்களவு சாப்பிடத் தீரும் . பத்தியமில்லை . 


முடிவு : 


கருமேகத்துக்கு 
பூரம் , வீரம் , கெந்தகம் 3 - ம் ஓட்டில் படி 4 மேனிச்சாறு சுருக்கிட 
வும் . மறுபடி நல்லா 2 சாமமரைத்து உழுந்து பிரமாணம் உண்டை 
பண்ணி வச்சுக் கொண்டு கருமேகத்துக்கு குடுக்கவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் 1-11 , 14-22 -ஆகிய ஏடுகள் இல்லை ஏடுகள் ஒடிந்து 
துண்டாக உள்ளன . எலி கடித்த ஏடு களாக உள்ளன 

இதில் பலவிதமான வியாதிக்கு மருந்துகள் இருப்பதோடு லேப 
னத்துக்கு , வெட்டைக்கு , ரெத்த வெட்டைக்கு , வாயுவுக்கு ரசகெந்தி 
லேசியம் , வெங்குஷ்டத்துக்கு கெந்தகம் , விக்கலுக்கு , 

சன்னிக்கு , 
மேகத்துக்கு அஷ்ட்ட குன்மத்துக்கு கோழிமுட்டை , ரெங்கன் மஞ்ச 
செந்தூரம் கெந்தகத் தயிலம் , திராவகம் குன்மத்துக்கு , சகல 

சயங் 
களுக்கும் சூரணம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 1126 


சுவடி எண் . 524 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 172. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
7-9 வரிகள் . 

அளவு : 401X4 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 6500. ஆசிரியர் : 

முழுமை : முற்றும் . 


பலர் . 


12 வது தொகுப்பு 


25 


தொடக்கம் : 


நெற்குண்டித் தயிலம் 


சீர் கொண்ட பூங்குழலாள் சிவனை யடிதொழுது 


பொன்னே யமுதே புகல்கிள்ளை ஓதிபமே 
மின்னேயதன் பெருமை விளம்பக்கேள் - சொன்ன மறை 
நொச்சித் தழுதாழை நுவலரி வாகையுடன் 
அச்சமில்லா வேம்பு அக்ஷகமுமே - மெச்சிய 
தொடிசத்திச் சாட்டறணை தயங்கிடவே லிப்பருத்தி 
மெச்சிய மூக் குறட்டை வெள்ளறுகு - உச்சிதமாம் 


முடிவு : 


இந்தப்படிக்குப் பிள்ளை பிறந்த முப்பது னாள் மட்டும் அப்பால் 
பனிரண்டு மாதம் பனிரண்டு வருஷம் மட்டுக்கும் அந்தந்த.... 
னாளிலே அதனையிற் பெயீன் பேரும் அதினுட 

அதினுட குணா குணங்களும் 
அதுக்குப் பெலியுஞ் சொன்னோ அந்தந்த ஒளில் உபத்திரப ....... 
வந்தால் அந்தப்படி பெலி மன்னகலி லிட்டு அந்தந்த பேயின் பேர் 
கூறிப் பின்னை .. .... லச்சு சுத்தி அ 

க்கும் சொன ... 

................... 
ளிகளிவிலே வைக்கப் பத்திரம் நிற்க்கும் 


குருவிருந்து துணைச்செய்வார் 


சிவாயம் 


ராம செயம் 


காலம் : 


இல்.ை 


குறிப்பு : 

இதில் நெற்குண்டித் தயிலம் , பஞ்சாட்சரத் தயிலம் , விக்கல் , வாந்தி , 
பழுவரை நோய்க்கு , ஆனந்த வயிரவம் பூபதி ரசம் , சிந்தாமணி மாத்திரை 
அமுற்த சஞ்சீவி , அற்தனாரீ சுபரம் , பூரண சந்திரோதயம் , பராங்குசம் , 
அக்கினி குமாரன் , மகா வில்வாதி லேகியம் , எலி கடிக்கு . சுவாச காசத் 
துக்கு , பீனிசத்துக்கு , கல்லெரிப்புக்கு வலம்சலம் அடைத்தால் மருந்து , 
நீர்க்கடுப்புக்கு மருந்து , வலம்சலம் அடைப்புக்கு மருந்து , கல்லடைப்புக்கு 
மருந்து , முதலான தலைப்புக்கள் உள்ளன . பின்பகுதி ஏடுகள் பாதியாக 
அரித்துள்ளன . இதன் பின்னர் ஒரு ஏட்டில் வெட்டைக்கு 

மருந்து 
எழுதியது உள்ளது பின்பக்கம் மேகசஞ்சீவி எண்ணெய் மேகத்துக்கு 
எண்ணை எழுதப்பட்டுள்ளது . 


26 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் . 1127 


சுவடி எண் . 525 . 


வாகடச்சுவடி . 


ஏடுகள் : 75 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் . அளவு 

அளவு 39 x 3 செ.மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை . 
3500 . சிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : குறைபாடுடையது . 


தொடக்கம் 


( ஏட்டு எண் 4. ) 


சயனமாந் தடாக மெத்த 

தாநெழல் நீரை போக்கும் 
கவனமரம் பச்சி லைத்தூள் 

கண்ணது குளிற்ஷி நன்று 
தவள் மறம் பருத்தி யுஸ்ட்டிணம் 

தண்டுல மிலவ பஞ்சு 
புவணமுஞ் சிலப்புல் பத்தி 

நீழுமந் தாரம் நல் மறமே . 


30 . 


முடிவு : 


திருவார் சிரகிரிவாள் செவ்வந்தி யானை 
மருவார் கமலபதம் வாழ்த்தித் தெருளவே 
வாகடத்தால் பேடசத்தை வண்டமிழ் வெண்பாவாய் 
பாகடறச் சொல்வேன் பரிந்து . 


125 / 


தேவி சகாயம் 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் 1-3:6 , 7-9,11,13 , 15, 17 , 19 , 22 , 30 , 33 , 34 , 38 , 40 , 44 , 45 
49-52 , 94 ஆகிய ஏடுகள் இல்லை . 


இதில் , தானியவகை , ஊசல் . பாயாசம் , களி , கச்சாயம் , அடை 
குதிரைவாலி , காடைக்கன்னி , கோதும்பை , மூங்கில் , பொது , எள் , பயறு 
உளுந்து , தட்டப்பயறு . வெண்பயர் , 

கொள்ளு . தானியப் பொது ,, 
முதலியன உள்ளன . 


இதன் பிறகு இதுபோன்ற 

இன்னும் அநேக தலைப்புக்கள் 
உள்ளன . 


27 


12 வது தொகுப்பு 
வரிசை எண் . 1128 

சுவடி எண் . 526 ( a ) 
வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 78 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 5-6 
வரிகள் . அளவு : 21x3 செ , மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை: 
1000. ஆசிரியர் : பலர் முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


வாவாவென் - னாயகனே வாவாவென் னாவுதனில்த் 

தாவா விருந்து தழைக்கவா - தேவா 
அரிபிரு காதிவண்பம்பல் வரதன் புதல்வா 
கரிமுகவா கருணைபுரி வாச 


ஆய கலைக ளறுபத்து நான்கினையு 
மேய முணர்விக்கு மென்னம்மே - தூய 
யிருட்பளிங்கு போல்வாளெம் முள்ளத்தி னுள்ளே 
யிருப்பளிங்கு வாரா திடர் . 


வாலையம்பிகை துணை 


முடிவு : 


பிறலாபங் கான்னி யாகம் சிறுமுள்ள அந்தகறும 
சாத்தியமாகும் பினியாசஞ் சிதாங்க மருக்குத் தாக மேத்தமுடன் 
கண்ட குச்சவிக்கினாதம் மியல்பக்கு நேத்திரமாத் 
தாட்டீக மசீகம் சத்தி யேழு வலகயும் சாத்தியமே யாகுஞ் 
சகலகுண வயித்தியர் முன் சாற்றிக் காணே . 


உயக 


தெண்டாயுதபாணி துணை 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 

இதில் வங்கார பற்பம் , இசிவுக்கு ஒத்தடம் , தோஷம் , சுகரகசா 
யம் , தோஷத்துக்குக் கண்டாவிழ்சதம் , கிறாணி , நவநீதம் , இந்த்திரக் 
குளம்பு , மேகம் 21 க்கும் பற்பம் , திசதீட்சை குளம்பு , தாம்புரம் . வாய்வு 
லேகியம் , உஷ்ண வாய்வு , விஷ வாய்வு , வாய்வு குன்மத்துக்கு பஞ்சாக் 
கினி சூரணம் , அண்டவாதம் கெற்ப தவள சுரம் , பதிமூன்று சன்னிக்கி 
ஒத்தடம் , சந்நி நசியம் , சன்னிப்புகை . பூ மோந்து பார்க்கப் பேதி . 
அண்டவாதம் முதலியன உள்ளன . 


இச்சுவடி எல்லாச் சுவடிகளைப் போலல்லாமல் ஏட்டின் தொடக் 
கத்திலேயே தொளையிடப்பட்டு கோர்க்கப்பட்டுளது 


28 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் 1129 


சுவடி எண் 526. ( b ) 


தட்சிணாமூர்த்தி ரத்தினச் சுரு 

சுருக்கம் 
ஏடுகள் : 17 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . அளவு : 21X3 செ , மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
200. ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


செய்யும் பித்த சுரந்தன்னிற் 

திகழுங் குணங்கள் நாவுலரும் 
யெய்யுஞ் சிறுநீர் சிவந்திருக்கும் 

பிதற்றுஞ் சத்தி யோங்காரம் , 
மெய்யும் வெதும்பும் வாய்கசக்கும் 

மிடறும் வாயும் புண்ணுண்டாம் 
நெய்யக் களியு மலமுடனே 

நயனந் தானு மஞ்சணித்தே . 


முடிவு : 


முழச்சீலை யிருபுறமும் பூசிக் குன்றாக் காவி 
யலத்தில் திரித்துக் குணசெட்டி திரினுழைத்த 
மாதான செய்து கன்றா கத்திரி நால் விரல்த் 
தமரிலேற்றிக் கதிக்க நால் முழயடித்து 
வழை நாவிட்டோ யிட்டபந்தல் மேல்ச் சட்டி 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் பித்தசுரம் , மந்தபித்தகரம் , சதுர்முகக்குரு , காந்த சத்து 
அயச்சத்து . 

உஷ்ணத்துக்கு . அரையாப்பு , படர்தமரைசூலை , விசம் 
கிரந்தி , குஷ்ட்டம் . அரிதாரபற்பம் , அரையாப்பு , கெற்பநோய் . வெள் 
வங்க பற்பம் , பேதிக்கு கருங்கோளிச் சூரணம் , வீக்கம் , யிருமல் , சுவாச 
காசம் , மேகம் . சயம் , தாளிசபத்திரி வடகம் , கட்டு , மலக்கட்டு . 
தோஷத்துக்கு குங்குமாதித் தயிலம் . தோஷத்துக்கு சாரங்க பற்பம் , 
அந்தரதாக , ஒத்திடம் முதலியன உள்ளன . 


இச்சுவடி எல்லாச் சுவடிகளைப் போலல்லாது , ஏட்டின் தொடக் 
கத்திலேயே தொளையிட்டு கோர்க்கப்பட்டுளது . 


12 வதுதொகுப்பு 


29 


வரிசை எண் 1130 . 


சுவடி எண் . 527 , 


பிள்ளையுண்டான பெண்களுக்கு மருந்து 


ஏடுகள் : 28 

ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு ; 
9-10 வரிகள் . அளவு : 25X3 செ . மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 900 . 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முற்றற்றது . 


தொடக்கம் : 
பிள்ளையுண்டாகி கெற்பமாயிருக்கையில் குடுக்க மருந்து 

கைகண்டது . 
நற்சீரகம் ஒரு சிரங்கை , கருஞ்சீரகம் ஒரு சிரங்கை , கணவன் 
மிளகு ஒரு சிரங்கை ஆக 3 - ம் செம்பொன் னெருஞ்சி சமூலம் ஒரு 
பிடி , குளிமிட்டானிலை ஒரு பிடி ஆக பச்சையிலை 2 - ம் கடைமருந்தை 
யும் வெவ்வேறே அரைத்து புதுக்கலசத்தில் உண்டை உண்டையாகப் 
போட்டு அதில் கால்ப்படி நல்ல சிலம் வார்த்து வண்டுகட்டி காலமே 
வண்டவிழாமல் ஷ சிலத்தை வார்த்துக் குடிக்கவும் . 


முடிவு : 


4 மரக்கால் சிலம் விட்டு , 1 மரக்காலாகக் காச்சி வடித்துக் 
கொண்டு அதில் பசவு நெய் படி 2 விட்டு பகவின் பால் படி 2 
ஆலவேற் , அரசவேர் பட்டை வகைக்கு பலம் 10 யிடித்துப் போட்டு 

8 மரக்கால் சிலம் விட்டுக் காச்சி ஒரு மரக்கால் லாக்கி 
கொண்டு ஷை நெய்யில் விட்டுக்கொண்டு , அதிமதிரம் , யேலம் , கிறாம்பு 
லவுங்கப்பத்திரி , கடுக்காய் தானிக்காய் , நெல்லிப்பருப்பு , விலாம்பழக் 
கோது , நல்லசந்தணம் தேவதாரம் . 


காலம் : 

இல்லை , 
குறிப்பு : 


இதில் 87 - ம் ஏடு முதல் உள்ளன . 95-97 , 110 -122 ஆகிய ஏடு 
கள் இல்லை . 130 ம் ஏடு முடிய உள்ளன . 126- ம் ஏடு வரை ஒரு கை 
எழுத்தாகவும் , மற்றது ஒரு கையெழுத்தாகவும் உள்ளன . 

இதில் பிள்ளையுண்டாகி யிருக்கையில் குடுக்க மருந்து , கெற்பக் 
காரிக்கு ரெத்தம் சாய்ந்தர லதற்கு மருந்து சொரை சாயிரதற்கு மூலிகை 
குளிசம் , பெண் பிள்ளைகளுக்கு விடாமல் கரைபட்டால் , கறைபடுகிற 
தற்கு நீறு . பிள்ளை பெற்றவள் களிச்சலுக்கு சள்ளை , மீனில் , பிள்ளை 
யுண்டா யிருக்கிற பேருக்து உள்ளுக்கு பிள்ளை பிறவினோக்க முதலியன 
உள்ளன . இது ஒரு சிறந்த சுவடியாகத் தெரிகிறது . 


30 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 1131 . 


சுவடி எண் . 528 : 


வைத்தியத் திரட்டு . 


ஏடுகள் : 78 ஏட்டின் நிலைமை : மிகப் பழுதுபட்டது : பக்கத்திற்கு : 
10-11 வரிகள் அளவு : 43X4 . செ மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் 
அநியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


... 


வென்போன் தொழில் கோடி முறை 
கோடி துறை கோடி வழக்கங் கோடி மன்னுந் 
துருக்கோடி களங் 

.... ளிகை கோடி தண்ணான உதாரணச் சொல்லிதிலே 
கோடி தயங்காத சத்துவகை தொழிலோ கோடி 
அன்னான பிற்க் கண்ட 

து அசடர் பாரே . 


முடிவு : 


மவுனமுன்ன மவுனமுன்ன மவுனமாகும் 
மாசியத்த மவுனமது வந்து தாண்டும் 

கெளும் வாய்மூட ஓங்கி நிற்கும் 
மவுனந் தானே 

பேர்கள் கையவு 

ரவிபோலே கோடா கோடி 
ஊணப்பா வகண்டத்தில் லடை 


1048 . 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இன்ன நூலென்று 


இதன் தலைப்பு இல்லையாதலால் 
அறியக்கூடவில்லை . 


இதில் கல்லுப்புக்கட்டு . அண்டவேதை , லிங்கக்கட்டு , 
அமுரி உப்பு துரிசு , கொங்கணவாக்குவாதம் , துரிசிக்குரு . யோக 
வாசி , துரிசிசுத்தி , வங்கச்சுன்னம் , துரிசிசுத்தி , வாதமுறை , பால்முறிவு 
துரிசிலிங்கம் , லிங்கமெழுகு , பஞ்சபூதவிபரம் , னாதாக்கள்னூல்விபரம் 
மகாதுரிசிக்குரு , நூல் குடுக்க (பருவம் , லிங்கக்கட்டு முதலியன உள்ளன 

பிற்பகுதியில் தலைப்புகள் தெரியாவண்ணம் பழுதுபட்டுள்ளது . 
முற்பகுதியிலும் பல இடங்கள் அப்படி உள்ளன . 


12 வது தொகுப்பு 


31 


வரிசை 


எண் 1132 


சுவடி எண் . 529 . 


வைத்தியத் திரட்டு . 
ஏடுகள் : 47 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
7-9 வரிகள் . அளவு : 23 x 3. செ . மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 800. ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது 
தொடக்கம் : 

கட்டுவிப்புருதி 

கெற்பவிப்புருதிக்கு 
யிண்டனாரைக் காடியில் பிசைந்து கு 

கெற்பறோகக்குணம் 
திரண்டு புளிக்கும் உருண்டு வரும் . தீறாச் செயலும் ப 
த்தி வரும்யமுங் கெட்டுத்தாதுந் திரண்ட மடந்தைய 
உருண்ட புளுக்கை உள்மூல உலையுங் கெற்பறோகமிதே 


..... 


முடிவு : 

அண்டவாதத்துக்கு 
கிளிச்சிப்பருப்பு 

15 
கோளிமுட்டை 

6 
தட்டிப்போட்டு வூறவைத்துச் சாப்பிடவும் 
யிந்தப்பிற காறம் 3 வேளை சாப்பிடவும் . புளிதவிர்க்கவும் . 


இதில் 


காலம் : 

இல்லை . 
குறிப்பு : 

18 வது ஏடுமுதல் உள்ள ஏடுகளில் , 47 , 61 , 63 , 67 , 
ஆகிய ஏடுகள் இல்லை . முன்பகுதி சில ஏடுகள் பாதியாக உள்ளன . 

இதில் லேவனமில்லாத பேற்க்கு , பவுந்திரத்துக்கு , கண்டமக்கு 
மேகவெட்டை 15 ம் வசைய , கோளிமுட்டை த்தயிலம் , சன்னி பதிமூன் 
றுக்கு , வாத அரக்குளிகை , சன்னியில் பல்கிட்டி அலகு திறக்க அஞ்சனம் 
போடவும் . சன்னி , பயித்தியம் , பாண்டுறோகத்துக்கு . மூலவாய்வு , உன் 
மூலம் , பிறமூலம் , ஆணி மூலம் விழ மருந்து முதலியன உள்ளன . 


வரிசைாண் 1133 

சுவடி எண் . 530 
வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 16. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
4.7 வரிகள் . அளவு : 32X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை. ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 


32 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


னாதவளர்த்தி 

ச்சோரியாளைச் சோரிபீலி 
யியல்பில்லா றேனங்களல்லா மொழி 
சிலைப்போகும் 


முடிவு : 


சக்கறம் பாசத்தால் கட்டிப்பதற அமத்து 
ஈசுவறணாணே இழுத்துக்கொண்டுவா 
கூடிய பிசாசுக் கூட்டம் குலைந்து தேடிய பிசாசு 
திசைகெட்டு நின்று பாடிய ஆனந்தி பார்வதியாணே 
ஓடிவா , ஓம்காளி , ஓம்பிடாரி , ஓம் நமசிவய 
ஊளுற் தேவதை ஒதுங்கி நிற்க சுவாகா . 
ஓம் ஐய்யும் எறி எறி ஓம் நமசிவாய ஸ்ரீயும் . 
( சக்கரம் இருக்கிறது ) 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் இரண்டு வகையான , அளவுள்ள ஏடுகள் இருக்கின்றன . 
ஒருவகையில் மை பூசப்பட்டிருக்கிறது மற்றொன்றில் மை பூசப்பட 
வில்லை . சக்கரங்கள் சில உள்ளன 


. 


இதில் நமநாச மெழுகு . யானைக்கால் தீரலேகியம் அக்கரசஞ்சீவி 
மாத்திரை, பிள்ளைகளுக்கு பேதிக்கு மாத்திரை , கட்டுவாதி மாத்திரை, 
பச்சைகற்பூர மாத்திரை , சிறுபிள்ளைகளுக்கு கட்டுவாதி ரத்தக்கோட்டல் 
ரத்தபேதிக்கு சூரணம் . அமிர்தசஞ்சீவிக்குளிகை , சிறுபிள்ளை காதில் சீ 
வடிந்தால் தயிலம் சிறுபிள்ளை பெருக்கநெய் , குழந்தைகளுக்கு வாந்தி 
கண்டால் , குழந்தைகளுக்கு சிறுசிரங்கு பெருஞ்சிரங்கு பூச்சுத்தயிலம் 
பிரசோபிக்கமாட்டாத பேர்களுக்கு , மூதலியன உள்ளன . அடுத்து 
மந்திரங்கள் வசியம் , செட்டிப்பரதேசி முறை , இடுமுறை , முதலியன 


உள்ளன . 


வரிசை எண் . 1134 . 


சுவடி எண் . 531 . 


கோரக்கர் நொண்டிச் சிந்து -105 


ஏடுகள் : 32. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு ! 8-10 
வரிகள் . அளவு : 25X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
800. -ஆசிரியர் : கோரக்கர் . முழுமை : முற்றுமுளது . 


12 வது தொகுப்பு 


33 


தொடக்கம் : 


ஆன அரன் பாடியனூ லகத்தீசர் பாத்து 

அதிசியமென் றேயெடுத்து கண்ணிலேதான் வைத்து 
னானுமினி பாடுகுரேன் அஷ்டகர்ம வித்தை 

நன்றாகப் பாடினா ராயிரத் திரனூறு 
வேணு மென்று சித்தரெல்லாம் வெகுகோடிம நகரம் 

விதவிதமாய்ப் பாடிவைத்தார் னான மேளகு 
வான அஷ்ட்ட கர்மமந்தரம் வகைவிபரமாக 

வாக்குமந்த்ரஞ் சித்திக்கும் வகையாம் பெரியோர்க்கே . 


க 


முடிவு : 
பாருஅஷ்ட்ட கர்மமெல்லாம் பாடிபோட்டோம் பாரு 

பரிவாக சாஷ்த்திரனூல் பார்த்து நித்த பரிந்தால் 
சேருஞ்சிவம் ஓம்கும்பம் மந்திரத்தை நித்தம் 

செபமாக பாற்தவர்க்கு சித்தியாகும் பாரு 
காரு நித்தங் குருபதத்தை வணங்கிப்பாரு தொளிலை 

கைகண்ட வித்தையிது அஷ்டகர்மத் தோளில் தான் 
ஊரிலுள்ள பேர்களுக்குக் குடுக்கலாகா மின்னூலே 

உற்றசண்டாளருக்காகா சூஸ்திரனூல் முற்றே 


105 


முற்றும் 

குருகிடாக்ஷம் 
சிவசுப்பிரதீபந் துணையாகவும் 

வேல்முருகன் துணை 
அம்பாள் துணை வருகவே . 


காலம் : 


சூ அளசாஎவது பிரபவா வருஷம் பிரட்டாசி மாதம் சப்டம்பர் 
மாதம் 3 ந்தேதி வியாழக்கிழமை , அகண்ட பரிபூரண சுதானந்த 
சாக்ஷாத்காரமாய் விழங்கும் யெமது குருவாக்யபூப குமரசிவம் ( பூபதி 
பரசிவம் ? ) மளித்த கோரக்கர் அஷ்ட கர்மம் குருகிறுபையினாலே 
முயலாயிற்று . 

சென்ன பட்டணத்தில் யென்றறியவும் . 
இவை கிருஷ்ணாறாவு சாஷ்த்திறம் 
குருகடாக்ஷ டபதியே துணை 

வேணும் , முற்றும் . 
குறிப்பு : 

இதில் , பேதனம் , முச்சாட்டினம் . மாறணம் , அழைப்ப , ஆக்கிருஷணம் 
வசீகரம் , மோகனம் , வித்துவேஷணம் , ஆகிய அஷ்ட கர்மங்களும் 
கூறப்பட்டுள்ளன . 

மேலும் , ஐங்காய விபரம் , வசீகரம் , ஸ்ரீ வசியம் , திலதவாடை பொடி , 
ஈடு முதலியன உள்ளன . 


34 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் 1135 


சுவடி எண் 532 


சட்டைமுனியார் முப்பு -50 


ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை பக்கத்திற்கு : 5-8 
வரிகள் . அளவு : 26X3 செ.மீட்டர் . எழுத்து : தமிழ் , கி . எண்ணிக்கை : 
250 . ஆசிரியர் : சட்டை முனியார் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வாழ்மலற 
னோக்குண்டா மேனி னுடங்காது - பூக்கொண்டு 
துப்பா திருமேனி தும்பிக்கை ஒன்பாதம் 
தப்பாமல் சாறுவாய் தமக்கு 

குருவே துணை 


நூல் 


சட்டமுனியார் முப்பு அன்பது 
மயமான முப்பூவின் மாற்க்கந் தன்னை 

வயித்தியம் தாக்கியே விரித்துச் சொல்ல 
சியமான கணபதியுங் கந்தன் தானும் 

சிவநோடு பராபரன் நிருவாணி தானும் 


முடிவு : 


துருவுமா வாய் செலான் திருவுடைய சீஷனாவாய் 

சிந்தையிலே களங்காற்ற சிற்ற எ வாய் 
நாலான னமனிபெரும் பிரம்மன் சொன்னார் 
நலமுடைய சட்டை முனி வாக்கு முற்றே 

வினாயகர் துணை 

குருவே துணை 

சரவணடய மூற்தி துணையாகவும் 
காலம் : 


1863 - ம் வருஷம் ஜனவரி- மீ 28 - ம் தேதி புதன்கிழமை பகல் மூணு 
மணிக்கு யெழுதி முடித்தார் . முற்றும் . 

வினாயகர் துணை 

குருவே துணை 
சரவணபவ மூற்த்தி துணையாகவும் 

சிவசுப்பிரமணியன் துணை ஃது 
குறிப்பு : 

இதில் 47 - ம் பாடலுக்குப் பிறகு 50 - வது பாடல் உளது .. 

இதில் முப்பு , னாகசுத்தி , வகாரம் , வெள்ளைக்கல் முப்புச் சுன்னம் , 
ஆகிய தலைப்புக்களே உள்ளன . எழுத்துக்கள் தெளிவாக உள்ளன . 


12 வது தொகுப்பு 


35 


வரிசை எண் , 1136 


சுவடி எண் . 533 


சட்டைநாதர் வகார சூத்திரம்-25 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 25x3 செ : மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1000. ஆசிரியர் : சட்டைமுனி. முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


ஆகம பூறாண வேத ரிமரிவுடன் சாஸ்தி ரங்கள் 
யேகமும் மொளியொன் றாகி யெவ்வுயிர்க் காத்தும் தானாய் 
மோகமாய் யாண்பெண் ணாகி முடியிலே வெளியு மான 
தேகமும் நின்ற பூறாணம் சிவகுரு கந்த னாமே . 


1 


முடிவு : 


காட்டுவார் அகாறமுதல் உகாறம் ரெண்டும் 

கருத்தாக அடி முடியில் வைத்துக் கொண்டு 
ஊட்டுவார் மைய்யமெனும் கண்டத்தி 

லூமையெனு மயிங்காறத்தை சொல்வா றப்பா . 
பூட்டுவார் மவுனமென் ரி துவே யாகும் 

புலையருக்குக் காட்டினால் தலைதெறித்துப்போகும் 
நாட்டுவாற் றவறெப்ப டித்தான் சொல்வார் 

னான் சொன்னேன் சூஷ்திர மிருபத்தஞ்சு மூற்றே . 


குருகிடாக்ஷ முன்னிற்க வேண்டியது , 

முற்றும் . 


காலம் : 


பிறவறிக வருஷம் 7 ந் தேதி சனிக்கிழமை முடிந்துது . 
கிருஷ்ணாஜிறாவு செவுடி 

சிவசுப்பிறான்ணியம் 


குறிப்பு 

இதில் , நாக செந்தூரம் , உப்பு மெழுகு , கெவுரி செந்தூரம் , கரு 
நெல்லி மெழுகு . துருசுச்சுன்னம் , றப்பூ தியானம் , அஷ்டகற்மம் , 
ஆகியவை உ 

ள்ளன . 


வரிசை எண் . 1137 


சுவடி எண் : 


534 


பிரமமுனி வைத்தியக் கருக்கடை 


ஏடுகள் : 4. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் , அளவு : 25-3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100. ஆசிரியர் : பிரமமுனியார் . முழுமை : முற்றற்றது . 


36 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 

252 - ம் பாட்டு 
சீறான வாதமென்ன வயித்திய மென்ன 

செய்முறையோ டவுழதங்கள் செய்வ தென்ன 
பாறான பலனூலும் பாற்க வேணும் 

பார்த்தறிந்து செய்கிறதோர் பாகம் வேணும் 
கூறான சறக்குவகை யினமறிய வேணும் 

குருவாசான் கைதொட்டுக் காட்ட வேணும் 
சாற்வாக யிதைவிட்டு முறைதப்பா செய்து 

சாஷ்த்திரத்தைப் பொய்யென்பான் சண்டாழன் தானே 


253 


முடிவு : 


தழுகாது சூதவெண்ணை வேதையிரு சார 

........ னதான செய்குளிகை கெவுன மாகும் 
கழுகாகும் ரசவாதம் வயித்தியந்தான் ரெண்டும் 

கருதியே சூஷ்த்திரத்தில் கலந்தொன் றாகப் 
பழுதில்லா நவமணிகள் கோர்த்திட் டாப்போல் 

பாகமாய்கை முகையாய்ப் பாடினேனே . 


2F6 


ரசத்தை 2 சாமம் 


( இதன் பின்பக்கத்தில் ) 
தவசு முருங்கை சாற் படி விட்டு 2 பலம் 
அரைக்க வெண்ணையாம் , 1 விராகனிடை அபினியை பழத்தாலரைத்து 
பூசி அனிஞ்சகதலி 6 உரித்து பிசைந்து சட்டியில் பாதி யிறுத்து மணி 
வைத்துமேலும் படமிட்டு சிறு தீ போட சுத்தி தீ பந்து மப்பற கசகசப்பா 
யிருக்கும் . அப்பொழுது பக்குவத்தில் எடுத்து பழச்சாத்திலிட யிருகும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் 253 முதல் 266 வது செய்யுள் வரை உள்ளன . இதில் 2551 ம் 
பாடல் எண் 355 என்றுளது , எழுத்துக்கள் நன்றாக உள்ளன . பிரமமுனி 
வைத்தியக்கருக்கிடை 252 ம் பாட்டு என்று தலைப்புளது .. 
தொடக்கம் 253 ம் பாடலாயுள்ளது 


ஆனால் 


சுவடி எண் . 535 


வரிசை எண் . 1138 

ரோமரிஷி -100 
ஏடுகள் : 35 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . அளவு : 24X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
600 . ஆசிரியர் : ரோமரிஷி முழுமை : 

முற்றுமுளது . 


12 வதுதொகுப்பு 


37 


தொடக்கம் : 


மூலவட்ட மானகுரு பாதங் காப்பு 

முத்திக்கு வித்தான முதலே காப்பு 
மூலவட்ட மானபரப் பிறம்மங் காப்பு 

வேதாந்தங் கடந்து நின்ற மெய்யே காப்பு 


முடிவு : 


செப்பல்லோ பந்துக்குள் மூட லாச்சு 

தீஷ்ச்சரணமாய் யிந்தநூல்த் தெளிவோ ரெம்ப 
முப்பொருளும் ( மொன்றாகி ) நின்ற சோதி 

மூலவட்டக் குருவருளால் மொளிதா ( ன் முற்றே ) 


100 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கிறாணிக்கு , சூட்சகாரணம் . தாமரைபற்பம் , தங்கபற்பம் . 
வெள்ளிபற்பம் , வெள்வங்கபற்கம் , னாகபற்பம் , சாதிலிங்க பற்பம் . 
ஆகிய தலைப்புக்களே உள்ளன . பிற்பகுதியில் தலைப்புக்கள் இல்லை .. 


இது எமது சுவடி எண் 272 / D 488 ரோமரிஷி சூத்திரம் 100 போன்றது . 
அதற்கும் இதற்கும் பாடல் வேறுபாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் . 1139 


சுவடி எண் . 536 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 100. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு , 
3-6 வரிகள் . அளவு 26 X 2 செ . மீ எழுத்து : தமிழ் . கி எண்ணிக்கை : 
1000 ஆசிரியர் : பலர் . 

முழுமை ! முற்றற்றது . 
தொடக்கம் : 

சிந்தாதி எண்ணை 


வெலக்கணை 

சேர் 1 
தேங்காய்பால் சேர் 8 
உத்தாமணிசார் சேர் 8 
வாலம் 

பலம் 1 
கடுக்காய் தோல் சேர் 2 
பூண்டு 

சேர் 

+ 
பெருங்காயம் 


இந்து உப்பு 
வெங்காரம் 
கருச்சிரகம் 
குகை நீர் 
வகைக்கு பலம் 4 


பலம் - 


38 


தமிழ்ச் சுவடிகளின் 


1 


முடிவு : 

காதூர லேகியம் 
காந்தம் பலம் 

மல்லி பலம் 1 
அரைபொடி பலம் 

அரைக்க எலும்பிச்சை 
சுக்கு பலம் ! 

பழசார்விட்டு அரைக்கவும் 
மிளகு பலம் 1/2 

கத்தாலை சார் 
திப்பிலி பலம் 1/2 

பித்தவெட்டை 
சீரகம் பலம் 1/2 

சேர்க்க ரெத்த ஊறல் காணும் 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 

இதில் பலவகையான மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . பிழைகள் 
மலிந்துகிடக்கின்றன . 

எழுத்துக்கள் தெளிவில்லாததால் தவறுகள் 
நிறைய உள்ளன . 


வரிசை எண் . 1140 


சுவடி எண் , 537 
அகத்தியர் 3 - ம்காண்டம் - சாலம் 300 


- 


ஏடுகள் : 52. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . 

பக்கத்திற்கு ; 6-7 
வரிகள் . 

அளவு : 261 x 7 செ மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 800. ஆசிரியர் : அகத்தியர் முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


காரணமெஞ் ஞானவெளி கடந்து நின்ற 

கற்பகமே விற்பனமே கருணை மேவும் 
பூரணமே பஞ்சகற்ற ரூபியான 

புண்ணியமே நிண்ணையமே பொருளே வேத 
வாரணரமே நிறைந்த பிரணவமே (சேவல் 

மயில்குகனே குமரகுரு பரனே ஆதி 
நாரணனே நான்முகனே முகனா மந்தான் 

நாதபர விந்து மவுனங்கர்ப் பாமே 


முடிவு : 


யெரிமூடும் விருபுறத்தி லரிசி தெனா 

மினாச்சலொடு தும்பி நட்டு வக்காலி யாக 
வரிவரியாய்ப் பிடுங்குமவன்ந் திரேகமெல்லாம் 

மாளுவா குறத்தலைப்பேய் வந்து மூடும் 
கரியானை வந்து கொல்லும் வடுகன் வீட்டுக் 


| 2 வது தொகுப்பு 


39 


காரியநாய் குரங்குங்கவ்வி கடிக்கும் பாரு 
விரிவான நாகமெட்டும் கொத்தும் பாரு 

விட்டவிட்ட பூதகிணை ......... 


255 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கக்கிஷம் , கண்கட்டு வித்தை , மாரணம் , லாடசிங்கி . 
ஆக்கிறாணம் , போகர் , கருவூர் , கொங்கணர் , மாற்றர் , அ.திரைனான் , 
யோனி , ஆயிலியம்யோனி, கேட்டையோனி . அசுபதியூ , மோடி.தீஞ்சான் 
சோசியம் , சரம்பாற்க வலியான் நீறு முதலியன உள்ளன . 


000000000000000000000000 


வரிசை எண் . 1141 . 


சுவடி எண் . : 


538 


ரோமரிஷி -500 


ஏடுகள் : 78 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு ; 
9-10 வரிகள் . 

அளவு : 251 X 31 செ . மீட்டர் எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை. 2500 ஆசிரியர் : ரோமரிஷி மூழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


மூலமுத லாதார முடிவில் நின்ற 

மூர்த்தியெனுங் கிணேசருடம் பாதங் காப்பு 
சாலமெல்லாங் கடந்து நின்ற தாயின் பாதம் 

சனகாதி மூலருட பாதம் போர்த்தி 


1 


முடிவு : 


பாளடா போகாமல் மனத்தை ரீயும் 

பதியவே மூலமென்ற நந்திக்குள்ளே . 
வாளடா அளுத்தி நீ உண்ணும் போது 
மாண்டுதடா பிறவியென்ற மாயந் தானே . 

றோமரிஷி சாத்திரம் முத்தும் 


507 


தெஷ்ஷணா முற்தி கிருடை உண்டாகதாகவும் 


திருச்சிற்றம்பலம் 
கருத்தைத் தஞ்சமென நித்தித் தந்திடும் 

திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் 
சிவசிதம்பரம் சந்திரசேகரன் 

குருபாதம் 


தமிழ்ச்சுவடிகளின் 


40 
காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் 42 - 74. 110 - 119 ஆகிய ஏடுகள் இல்லை . மை பூசப்படாத 
சுவடியாக உள்ளது , 


இதில் , பூனீர் பெருமை , பிண்டமுப்பு . ஈசனுப்பு . மவுனவுப்பு , 
சக்கரம் பூசை , ஞானவழி . தேவி பூசை சக்கரம் , முப்பூவில் வேதை ,, 
விடாதியானம் , முதலியன உள்ளன , 

இதன் பிறகு இந்நூலின் தொடர்ச்சி : 
தொடக்கம் : 


மாயமென்ற யோகமெல்லா மிவ்வளவே யாச்சு 

மயங்கினா ருலகற்றோ ரறியா மற்றான் 
காயமென்ற யோகத்துக்கிதுவே மூலங் 

காட்டினே னுள்ளபடி கவடில் லாமல் 
வாயமென்ற பூவெடுக்கும் வகைக ளெல்லாம் 

வகையாகச் சொல்லிவைத்தே னிருநூற்றிச் சொச்சம் 
சேயென்ற பிள்ளைகட்கா யிந்தநூலைச் 

செப்பினேன் கருக்களெல்லாம் திறமாய்ற் றானே 


508 


முடிவு : 


பாரப்பா னூற்சொன்னேன் பதினாற் சொன்னேன் 

பதிவான வன்பதிலே ரெண்டு சொன்னேன் 
சீரப்பா யதில்மவுன ஞானஞ் சொன்னேன் 

சிறப்பாகக் குருமுறையுஞ் சொல்லி வைத்தேன் 
வீரப்பா ரோம்னென்று பேரும் னாட்டி 

விசையெல்லாஞ் சொல்லிவைத்தோ மிந்த னூலில் 
ஆறப்பா அவனியிலே கொடுக்கப் போறார் 
அப்பனே புசுண்டருட பாதந் தானே , 

தேவிசகாயம் 
திருச்சிற்றம்பலம் 

கிஷ்ணமூர்த்தி 
இதன் பின்னர் ஒரு ஏட்டில் இரசக்கரம் எழுதப்பட்டுள்ளது. 


511 


வரிசை எண் 1142 . 


சுவடி எண் . 539 . 


புலிப்பாணி ஜாலம் -200 
ஏடுகள் : 37. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது 

நிலைமை : பழுதுபட்டது பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் . 

அளவு : 28X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 800 , ஆசிரியர் : புலிப்பாணி முழுமை : முற்றற்றது . 


12 வதுதொகுப்பு 


41 


தொடக்கம் : 


புலிப்பாணி முனிவரருளிச் செய்த சாலம் உள 


சத்தியே தய பரியே ஞான நூலி 

சாம்பவியே மனோன்மணியே கபாலி தலி 
முத்தியே வேதாந்த பரையே யம்பாள் 

முக்குணமே முச்சுடரே மாயா வீரி 
வெத்தியே மூலருக்கு மருளாய் நின்ற 

வேணியே சாமனையே பொன்னே மின்னே 
சித்தியே சாலமிரு நூறும் பாடச் 

சின்மயமாங் கணபதிதான் காப்பாம் பாரே . 


1 


முடிவு : 


பாற்றமா மண்ஞ்சீலை யேழுஞ் செய்து 

வாய்மூட மாக்கல்லை யுரைத்து மூடு 
சாத்தவே குப்பிவைத்து மணலைக் கொட்டி 

சார்வாகக் குப்பிவாய்க் கருத்து மட்டும் 
ஒவற்றமாய் நாற்சாம 


[ 199 ] 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் 3 , 27 , 35 , 37 ஆகிய எடுகள் இல்லை . 
இதில் கண்கட்டு வித்தை , மாறணம் , பேதனம் , வித்துவேஷணம் , 
கள்ளனைப்பிடிக்க , குறி சொல்ல , எக்காள ஜாலம் , ஜால தம்பனம் , 
தீவட்டி சாலம் , எட்சணி சாலம் , மயேந்திர சாலம் , சங்கிலி ஜாலம் , 
பட்டணஜாலம் . பிசாசு ஜாலம் , கோகரண சாலம் , கஜகற்ண ஜாலம் , 
காளிவசியம் , செப்பிடு வித்தை , எட்டி முனை வித்தை , மாடன் மந்திரம் , 
கொள்ளி ஜாலம் , சுண்டி மூலிகை முதலியன உள்ளன . 

மிகப்பயனுடைய சுவடி . 


42 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் . 1143 


சுவடி எண் . 540 


தட்சிணாமூர்த்திவாக்கியம் காவியம் -1000 

ஏடுகள் : 135. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 10-12 : 
வரிகள் , அளவு : 31 x 3 செ . மீட்டர் எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
7000. ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 

காப்பு 


ஓமென்ற மூலகண பதியே காப்பு 

உண்மையுடன் நடுமனையை யுகந்து நின்று 
ஆமென்று அமுற்தகலை உள்க்கொண் டேதான் 

அடங்கியந்த மனோன் மணியி னருமை யாலே 


- 


நூல் 


காப்பான மும்மணியின் கருணை தன்னைக் 

கயிலாச பராபரத்தில் நாதன் சொன்னா 


கூற்ப்பான அஷ்ட்டமா சித்துமணி தானுங் 
குவிந்து நின்ற கடற்மணியென் றதற்குப் பேரே 


8 


1000 


முடிவு : 
பார்க்கவே அண்ரண்ட பதங்கள் தோணும் 

பரஞான கே ( சரி ) யும் வசமே ஆவாள் 
யேற்கவே அவள்பதமே கெதியென் றெண்ணி 

யிருகதிரும் ஒருகதிராய் யேகங் கொண்டு 
மார்க்கமுடன் அடி நடுவும் முடிமேல்ச் சென்று 

மகஷ்த்தான புருவமதில்ச் சோதி பாத்தால் 
தீற்க்கமுடன் த 

விண்பயமும் 
சிவசிவா ரெண்டுமொன்றாய்ச் சிவமார் முற்றே . 
முத்தான சிவமதுவே ஆற்மா ( வாகும் ) 
மூளங்கி நின்ற 

... தமட சோதி யாகும் 
சித்தான சித்தது ( தான் ) அறிவா னந்தம் 

சின்மயமாய் நின்றதுவே விந்து வாகும் 
வித்தான . ....... த 

தான் ஒளிகண் பார்வை 
வேதாந்தப் பூறணமே தான் தா னாகும் 
பத்தான திசதீட்சை தன்னி லேதான் ) 

தன்னறிவாய்ப் பதிவாய் முத்தே 
தெட்சணாமூர்த்தி சுவாமியார் பாதாரவிந்தமே துணை 

........ வடிவேலர் துணை 

துரைச்சாமி எழுதினது 
காவிய சாத்திரம் முற்றும் 

சிவமயந 


... 


1001 


......... 


12 வதுதொகுப்பு 


43 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , கமலி யென்னுமணி , அஷ்ட்டமா சித்திமணி , முப்புவிபரம் , 
வாலை ரசம் , பிண்ட கற்மம் , மைவகை , சிதம்பர சக்கரம் , ரவிதெரிசினம் . 
தம்பனம் , மோகனம் , மாறணம் , சாடணம் , மூடன் நிதானம் , வசியம் , 
வேடம் , ஆகிறுசணம் , பேதனம் , வித்துவேசனம் , பிசாசுப் பிணிசக் 
கரம் , சடாசர சக்கரம் , முக்கோண சக்கரம் , ஐங்கோண சக்கரம் , மந்திர 
சித் ( து ) , அட்சரம் கோக்க , பிசாசு பித்துக்கு , பிளவை , சிலந்தி , கெற்பம் 
பிரசவிக்க முதலியன உள்ளன . 


இதன்பின் ஒரு ஏட்டில் 


கதறிய வாழி யாறி யாடுதல் 

கருதின ரியாவர் தாமி யாவையும் 
உதறி யறுபோது நாடொறு 

மொழுக விடாத வளவ ராமே 
கழிய நிலாத போது சேறது 

கழுவி யிலாப மேதி யாவையு 
மொழிய நிலாத போது மாசற 
வுதற வொணாது பாச மூடுமே . 

என்ற செய்யுள் உள்ளது . 


SK 


வரிசை எண் 1144 

சுவடி எண் 541 ( a ) 
தேரையர் வாகட சாத்திரம் 
ஏடுகள் : 78. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 5-8 
வரிகள் . அளவு : 25X3 செ , மீட்டர் . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1200. ஆசிரியர் : தேரையர் முழுமை : (குறைபாடுடையது . 
தொடக்கம் : 

நாடி பரிச்சை 


கருப்படைத் தோனை வாழ்த்திக் 

கைதனில் நாடி பார்க்க 
ஒருவிர லோடில் வாதம் 

மற்றிருவிர லோடில் பித்தம் 
திருவிரல் மூன்றி லோடில் 

சேட்டும் நாடி யாகும் 
பருவமோ டறிந்து நீங்கள் 
பார்த்திடீர் பண்டி தாளே . 

டி 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


துர்மாங்கிச அடைப்பு , கல்லடைப்பு , நீரடைப்புக்கும் , கோவைத் 
தண்டு கிஷாயமும் , விளக்கெண்மை யுங் கூட்டி அதிலிடவும் . மெதுவான 
சரீரங்களுக்கும் பூரடைகற்பமான பெண்களுக்கும் , விளக்கெண்ணை 
யில்க் குடுக்கவும் . சகல வியாதியுந் கருங் கை கண்டது . மாத்திரை . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் இடையிடையே ஏடுகள் இல்லை . தொடக்கத்தில் செய்யுட் 
களாகவும் பின்னர் . உரைநடையாகவும் உள்ளன . 

இதில் நாடிப்பரிச்சை , உள்ளுரை நாடி , நாடிக் குறிப்பரிதல் , சுரக் 
குறிப்பு சுரம் விதம் , வாதக் குறிப்பு , பீனிசக் குறிப்பு . கணவியாதிக் 
குறிப்பு , விப்புருதியின் குறிப்பு . பூசனிக்காய் கிரதம் . முலைசுரக்க மருந்து 
முசல் கண்ணுக்கு மருந்து , ரசாயம் சேர்வை செய்ய , மேகம் , பிள்ளை 
களுக்குக் குளுமை எண்ணை , கணங்களுக்குத் தயிலம் , கணம் எட்டுக் 
கும் நெய் , கணத்துக்கு எண்ணை , கணத்துக்கு முலைப்பால் எண்ணை , 
மாந்தகணம் , சுளிகணம் , கரப்பான் , 

ஊவதுகணம் , வீக்கம் , இதுக் 
கெண்ணை முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 1145 


சுவடி என் . 541 ( b ) 


[ வாத பித்த குணமருந்து ) 

வாகடம் பாடல் 40 


ஏடுகள் : 9. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது 

பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . அளவு : 25X3 செ , மீட்டர் . எழுத்து : தமிழ் . சி . எண்ணிக்கை 
150 . ஆசிரியர் : தேரையர் ( ? ) முழுமை : முற்றும் . 
தொடக்கம் : 


வாதந்தா னெண் தாகம் 

வருகின்ற பக்க வாதம். 
சீதமே நடுக்கு வாதஞ் 

சிறந்திடு முடக்கு வாதஞ் 
சூதமே அசந்த வாதந் 

தோன்றிடு முகத்தில் வாதம் 
பேதமாம் வாதந் தீரப் 

பெருத்திடு மருந்து கேளே . 


1 


12 வது தொகுப்பு 


45 


முடிவு : 


தீர்ந்திடச் செங்கத் தாரி 

சேர்கரு நொச்சி கொத்தான் 
சார்ந்திடுங் களச்சி புங்கு 

சங்கொடு செங்கல் குப்பி 
பொருந்திடுங் கிரந்தி னாயகம் 

புகழ்செருப் படையுஞ் சின்னி 
கூந்தல்வே லிப்ப ருத்தி 
கொடியவெள் ளுள்ளி தானே . 

முற்றும் 
காலம் : 


40 


இல்லை . 


குறிப்பு : 

இது 132 முதல் 140 வரை உள்ள ஏடுகளில் எழுதப்பட்டுள்ளது . 
எழுத்துக்கள் தெளிவாக உள்ளன . 

இதில் , பித்த குறை மருந்து , பித்தத்துக்குத் தயிலம் , அய்யம் -20 
குணம் , தயிலம் , மூலறோக மருந்து , கிருணிக்குணமருந்து , குன்மத்துக்கு 
மருந்து வாத பித்த குணமருந்து மேகத்தின் குணமருந்து காமாலைக்குண 
மருந்து , சூலை , புண் , விஷகடி , பெருவியாதி குஷ்டம் , தேமல் , தாமரை , 
வெள்ளை , சிறங்குக்கு , சிரசைப் பத்திய வியாதிக் குணம் , கவுசை விப் 
புருதிக்கு , வாயுவுக் குணமருந்து , காசம் பெரும்பாடு , எலும்புருக்கி , 
சூலைக்கி , சுரத்துக்கு , சன்னிக்கு , கறப்பானுக்கு ஆகியவை உள்ளன . 


வரிசை எண் . 


1146 


சுவடி எண் . 541 ( c ) 


அனுபோக வைத்தியம் 
ஏடுகள் : 0 . 

0. எட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கக்திற்கு : 6-8 
வரிகள் . அளவு : 25X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 

அந்திர வாயுவுக்கு 
நெல்லிப் பருப்பு ஒரு புடி - முளகு 7 - வெள்ளை வெங்காயப்பல்லு 
1 - இது மூன்றும் நன்றாயரைத்து - மூணு உண்டையாய்ப் பிடித்து - 
புழுங்கரிசித் தவுட்டில் பிரட்டி - மூணு காலமே நேரத்துக்கு ஒரு உண்டை 
சாப்பிடவும் . நாலு நாளைக் கொருக்கால் - அஞ்சு நாளைக் கொருக்கால் 
மூன்று விசை சாப்பிடவும் பத்தியம் - உப்பு - புளி கவிச்சி ஒன்று 
மாகாது . 


கை 


கண்டது . 


45 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


நீரளவுக்கு அவிழ்தம் 
கருவேலன் பிசின் - பசுவின் நெய்யிலே பொரித்து பாக்களவு 
கொள்ளவும் . நீரிளிவு நிக்கும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , அத்திரவாயுவுக்கு , டிெ வேறு , ஒரண்டை வாதத்துக்கு 
அண்டவாதம் , பவுத்திரத்துக்கு . அண்டவாதம் , ( வே ) அண்டவாதம் 
இசிவுக்கு மருந்து , வெட்டைக்கிச் சூரணம் , மேக வெட்டைக்கி யெண்ணை 
மேகவெட்டை கை கால் புடிப்பு , வாதம் , வாய்வுக்கு எண்ணெய் , பிர 
மேகத்துக்கு , வென்ளைக்கு மருந்து , வாத பித்த சேத்துமத்தினாலே வந்த 
பிரமேகத்துக்கு , பிரமியத்துக்கு 

மேக 
மருந்து , 

கெற்பந்தரியாமல் 
வெட்டையினாலே புண்ணாகிக் கெற்பமில்லாததற்கு யெண்ணை முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் . 1147 


சுவடி 

எண் . 541 ( d ) 


வைத்தியத் திரட்டு . 


ஏடுகள் : 80 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
4-6 வரிகள். அளவு : 25X3 . செ மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 800 

-ஆசிரியர் : பலர் . 

முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


சன்னிக்கித் தயிலம் 
குதிரைக்குழம்பு கொண்டுவந்து- அரைப்படி வேப்பயெண்ணை 
யில் போட்டு அடுப்பிலே யேத்தி யெரித்து - குழம்பு கருகியவுடனே 
அந்த எண்ணையில் வாய்விளங்கம் - கருஞ்சீரகம் - கஸ்தூரி மஞ்சள் - இது 
மூன்றும் பொடி பண்ணிப் போட்டு - இறக்கி வைத்துக் கொண்டு 
வெள்ளைப்பூண்டுத் தயில மிறக்கி முன் சொன்ன தயிலமூம் யிந்தத் 
தயிலமுங் கூட்டி , ரெண்டு துட்டிடை குடுக்க - யெந்த சன்னியுந் தீரும் 


முடிவு : 

( கண்ணுக்கு ) கலிக்கம் 
பார்மதங்க ளெளுதும் எழுத்தாணி தானும் 

பண்புட நற்றரை யோர்கள் அருந்துங் காயம் 


47 


12 வது தொகுப்பு 


தாரணியில்ச் சன்னாசி அணிபொன் மாலை 

தக்க சிவனு டுக்கதுயில் தானே சுட்டு 
வாரணியுந் திருமாற்றில் உரைத்த சாற்றால் 

மாத்தரைத்து உண்டை பண்ணிக் கொள்வீ ராகில் 
காரணம்வந் தெதிர்த்தாலு முடனே தீரும் . 

நம்புமிதை னாடறியும் உண்மை தானே . 
யிதுக்கு உரை : 

ஆனை கொம்பு பொடி , பெருங்காயம் , உத்திராட்சம் , புலித் 
தோல் , சுட்ட சாம்பல் , சமன் கொண்டு வேலிப்பருத்திச்சாறு விட்டு 
அரைத்து கயறு பண்ணிக் கொள்ளவும் . 


காலம் : 


இல்லை , 
குறிப்பு : 


இதில் சன்னிக்குத் தயிலம் , மேகத்துக்கு யெண்ணெய் , பிரமி 
யத்துக்கு நெய் , தலை முழுகத் தயிலம் , பெரும்பாட்டுக்கு , ஷவேறு ,, 
ஷைவேறு , வயிறு பொதுமி களியிறதுக்கு , அசீரண பேதிக்கு , மேக 
உலந்த மாத்திரை , வாயுவுக்கு விரோசனம் கவி , சிவதை சூரணம் , 
மேகசஞ்சீவி விரோசனம் , பித்தத்துக்கு விரோசனம் , திறபலி விரோச 
னம் , சுகவிரோசனம் , மேகனாதி விரோசனம் , விரோசன சிந்தாமணி , 
முதலியன உள்ளன. 


000000000000000000000000 


வரிசை எண் . 1148 


சுவடி எண் . 541 ( e ) 


வைத்தியம் பலவகை . 


ஏடுகள் ! 27 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு . 
5-6 . வரிகள் . 

அளவு : 25x3. செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
எண்ணிக்கை : 300 . ஆசிரியர் : பலர் . 

முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


சன்னிக்கித் தலம் 


செய்தபடி சன்னிக்கித் தயில மொன்று 

செப்புகுரேன் வசம்புடனே வெள்ளை யுள்ளி 
உய்தமுட னிலவேறு முசுறு முட்டை 

உறைப்பான யிவையுடனே கோழி முட்டை 
நெய்தமுடன் நெய்நாளி வேப்பெண்ணை கூட்டி 

நிறைவாக வகைக்கி ஒரு பலமாய்க் கூட்டி 
பெய்யுமென்ற ஆமணக் கெண்ணை நாழி 
பேறாக வடித்ததிலே வைத்துக் கொண்டே 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


பால சஞ்சீவி மாத்திரை 


. 


ரசம் வராகனெடை 1 . கடுக்காய்த் தோல் வராகனெடை 1 . 
கெந்தி 

1 இவ் ஆறு சரக்கையும் முன்னாடி ரசம் 
சுக்குமாவு 

| 

கெந்தகம் ரெண்டையும் சேத்து அரைத்து 
வெங்காரம் 

1 பிறகு பற்ற சரக்கும் சேர்த்து அரைத்து 
சுத்திசெய்தவாளம் 5 வெண்ணீர் விட்டு ஒரு சாமம் அரைத்து 
உளுந்து பெரிதும் பட்டாணி 

பெரிதும் 
உருட்டி சுரம் , சன்னி , கணை , இசிவு இதுகளுக்கு தக்க அனுபானத்தி 
லிட தீரும் . பெரியவாளுக்கு பேதி நந்தாகவும் உபயோகிக்கலாம் . 
கை கண்டது . குரு சகாயம் . 


காலம் : 


நள ளு ஆவணி * 18s 
குறிப்பு : 

இதில் சன்னிக்கித் தயிலம் , வயத்துக்கட்டிக்கு எண்ணெய் , 
மூக்கில் , காதில் , சீ விழுகுறதுக்கும் , ஒருதலை நோவும் , மண்டைச் 
சூலைக்கும் புகை , சகல விஷத்துக்கும் சூரணம் . பேய்நாய் , பேய்நரி 
கடிக்கு , நட்டுவக்காலி தேள் , மண்டூரங் கொட்டினால் , எரிகுன்மத்துக்கு , 
அசீரணவலி பக்கவாயிவுக்கு லேகியம் , சசல கறப்பானுக்கும் எண்ணை 
சன்னிக்கும் வாதத்துக்கும் யிளம்பிள்ளை வாதத்துக்கும் தயிலம் , விற 
வாத மருந்து , தாளகம் , பதங்கம் , முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 1149 


சுவடி எண் 542 


வரிகள் . 


. 


புலிப்பாணி பலதிரட்டு முப்பு முறை 
ஏடுகள் : 21. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கத்திற்கு ; 7-8 

அளவு 28x 3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : புலிப்பாணி . 

முழுமை 
குறைபாடுடையது . 
தொடக்கம் : 

முப்பு முறை 
வேதாந்த நாயகியே விமலி வேணி 

வீரமா காளியம்மா ருத்திர ரூபி 
நாதாந்தப் பேரருளே கோரி வீரி 

நாரணியே காரணி தேவி சத்தி 
மூதாந்த மூர்த்திபரா பரையே துற்கை 

மூவருக்கு முதற்பொருளே யானந் தாயி 
மாதாந்த மையீன்ற ஏக வல்லி 

1 
மாமுகத்தோன் பலதிரட்டு பாப்புத் தானே , 


12 வது தொகுப்பு 


49 


முடிவு : 


வியாதியஸ்தனுக்கு புத்திகூறல் 


நவின்றிட்டோம் புவிதனிலே வைத்திய மார்க்கம் 

நன்றாகச் சொல்லிவைத்தே னின்னூல் வேண்டும் 
பவின்றிட்ட நோயாளர் வைத்தி யோர்க்குப் 

பண்பாக தொழுதேற்றி தாம்பூல மீந்து 
இவின்றிட்ட மவையெல்லா மவர்க்குச் சொல்லி 

இதம்பெறவே செய்தபின்பு அவிழ்தங் கொள்வாய் 
கவின்றிட்ட போகருட கடாச்சத் தாலே 
காசினியில் புலிப்பாணி யைஞ்நூறு முற்றே .. 


501 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது மருத்துவச் சுவடி எண் 196 ( a ) / D ) 313 போன்றது . 
அதைவிடச் சிறந்த பிரதி . அதில் 99 பாடல்கள் உள்ளன . இதில் 501 
பாடல்கள் . இடையிடையே பாடல்கள் இல்லாமல் உள்ளள , இதில் 
9-18 , 21-94 ஏடுகள் இல்லை 

இதில் முப்பு முறை , ரசக்கட்டு , திலக முறை , ஜாலக்காள் பூசை , 
அஞ்சனம் பச்சைப்பாம்பு வித்தை , மூலிகை சாலம் , தெய்வ ஜாலம் , 
எலுமிச்சம்பழ வித்தை , நோக்கு வித்தை , கெந்தக நீர் , வாலை ரசம் , 
அண்ட மெழுகு , உப்பு செந்தூரம் , மனோசிலை மெழுகு , ஆனைக்கால் 
தீர லேகியம் , அர்த்ததீைசுர மாத்திரை , அக்கர சஞ்சீவி மாத்திரை , 
பிள்ளைக்கி பேதி மாத்திரை, முதலியன உள்ளன . 


வரிசை எண் 1150 . 


சுவடி எண் . 543 . 


வைத்திய சிந்தாமணி 
ஏடுகள் : 70 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் அளவு : 31 } X2 ! 

செ மீ . எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 1500. ஆசிரியர் : தன்வந்திரி . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராள் 
நோக்குண்டா மேனி நுடுங்காது - பூக்கொண்டு 
துப்பாத் திருமேனி தும்பிக்கை யான் பாதந் 
தப்பாமல் சார்வார் தமக்கு . 


50 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 

விற்ம்மதேவன் சாசுபதி துர்க்கை வயிரவன் 
( நம ) ஷ்கரிக்கிறேன் . யிந்த வயித்திய சிந்தாமணியிலே விக்கினம் வராம 

ஆசாரியார் பரமர் சொல்லுகுன்ர ஸ்ரீ வச்ச தே ( க ) பாத்திரத்து 

மெல்லாம் செவிக்கிற விரும்மாவுக்கு சமான மாயும் 
அமரே 

யுடையவரானவர்க்குப் பிரிய புத்திரனுமாய்க் 
குணத்தி 

கனுமா 

லே சொல்ல பட்ட வயித் 
திய சிந்தாமணி யென்கிற சரசு 


... 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


எமது சுவடி 

எண் . 157 / D . 250 ன் வேறாயது . 
ஊரைநடையாக 

உள்ளது 

அது வெண்பாவாக உள்ளது . அதற்கு 
தன்வந்திரிபகவான் அருளிச் செய்த வைத்திய சிந்தாமணி வெண்பா , 
என் 

எறு பெயர் . மேலும் சுவடி எண் . 104 / D . 311 , 200 / D 320 , 250 ( a ) 
| D . 440 250 ( bj | D . 441 , 245 / D . 428 இவற்றினும் வேறாயது . 

இதில் பயித்தியந் தீர , பாஷாண சுத்தி , மகா தாளிச சூரணம் 
வாதோத்திர சூரணம் , யிலங்குவாதிச் சூரணம் , தாபாக்கினிச் சூரணம் , 
ராசாதி சூரணம் , மகா விஷமுட்டித் தயிலம் . அரக்கெண்ணை பழுப்புக்கு 
வாதபித்த சேத்தும சயரோகத்துக்கு லேகியம் , சீதசுர மாறா மலுக்கு . 
சுராங்கிசம் , வாலசுரத்துக்கு ராமபாண உண்டை , காரீயபற்பம் , வங்க 
பற்பம் , காந்தசுற்றி , வங்கபசுப்பம் , லோகசுற்றி முதலியன உள்ளன . 


வரிசை எண் 1151 


சுவடி எண் . 544 


விஷக்கடி மந்திரம் 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை மிகப்பழுது . 

பக்கத்திற்கு : 
5-7 வரிகள் . அளவு : 32,3 செ . மீ . 

அளவு : 32x 3 செ மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


250 . 


சுவாமி குருவே 
அஞ்சு கறத்தனே ஆனை முகத்தனே 
இந்து யிளம்பிறை போத மகிழ்ந்தனை 
நந்தி முகத்தனை ஞானக் கொழுந்தனை 
பொந்தி வயற்றனை போற்றி கொண்டோமே . 


12 வது தொகுப்பு 


51 


முடிவு : 


அட்சரமட் சிட்டட 
கெட்டு சுல்லாணிக் கெட்டு 
சத்துருக் கெட்டு அடைக்கச் சிவா 

லெட்சம் . 
மாட்டுக்கு கழுத்தில் கட்ட சக்கறம் 

( சக்கரம் உள்ளது ) 


காலம் : 


இல்லை , 


குறிப்பு : 


இதில் பாம்புகடி மந்திரம் , விஷக்கடி மந்திரம் , தன் கடி பாடம் 
தடை கட்டு . திருநீற்று மந்திரம் , நெருப்பு வாங்க , மாட்டுக்கு கழுத் 
தில் கட்ட சக்கரம் முதலியன உள்ளன . 

இது அண்மைக்கால சுவடியாகத் தெரிகின்றது . 


வரிசை எண் . 1152 


சுவடி எண் . 545 


வைத்திய சாத்திரம் 
ஏடுகள் : 63 . 

ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . அளவு : 201X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி எண்ணிக்கை : 
1000. ஆசிரியர் : அறியக் கூ ...வில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


அப்பறுகப் பற்பம் 


சாண் 


அகல 


நெல்க்கனமாய்த்தட்டி 

சாணீளம் வீளிவேர் 
பலந்தானொன்று மெழுகு போல் அரைத்துப்பூசி 

அனைத்துப்பூசி ஓட்டில் வய்த்து ஓடு 
மூடி சந்து வாயி சீலை செய்து கெச புடத்தில் வையிக்க பற்பமாகும் . 
யிதே எடுத்து வையுத்துக் கொண்டு எலுமச்ச பலத்தை நாலா கீறி 
புது சட்டியில் வையுத்து . அதிலே கைய்யான்ஞ்சார் நாளி 

விட்டு 
காடியில் நாளி விட்டுக் காயவைய்த்துக் கொண்டு ஷை பற்பத்தை 
பணவிடை வைய்த்து சாப்பிடவும் , தீருமடா பாண்டுவகை , சேரும் 
நோய்கள் , குறநோயி , குட்டம்ஞ் சூலை தேனிலே கொள்ளத் தீரும் . 


முடிவு : 
சிரா பீனிசத்துக்கும் நீர் பீனிசத்துக்கும் தயிலம் 
ஆதண்டை சாறு படி 

1/2 
முசிறு முட்டை சாறு படி 

1/2 


52 


தமிழ்ச்சுவடிகளின் 


தும்பை சாறு படி 
வசம்பு வராகனெடை 
கஸ்தூரி மஞ்சள் 
கருஞ்சீரகம் 
நல்ல எண்ணெய் படி 


. 
1 
2 


3 


- 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் அப்பிரக பற்பம் , காந்தபற்பம் , தாம்பிரபற்பம் , ரசபற்பம் 
வங்கபற்பம் , கயபற்பம் , வேங்கில்பற்பம் , திரா பற்பம் , பித்தாளை 
பற்பம் , எழுகறைபற்பம் , கெருடக்கல்பற்பம் . கல்நார்பற்பம் , நாகபற்பம் , 
வெள்ளிபற்பம் , தங்கபற்பம் , கெந்தகபற்பம் , மண் டூரபற்பம் , 
அஞ்சனக்கல் பற்பம் , தாளகபற்பம் , சாதிலிங்கபற்பம் , வீரபற்பம் ,. 
பொரிகாரபற்பம் , சாத்திரவேதிபற்பம் , குந்திருக்கற்பம் , பவளபற்பம் , 
( வேறு ) பவளபற்பம் , வயிரபற்பம் , ரெத்தினபற்பம் , பாசாணபற்பம் , 
நமச்சார பற்பம் , உப்புபற்பம் , ஆமையோடு பற்பம் . முத்து நீந்துபற்பம் 
முதலியன உள்ளன . 


000000000000000000000000 


வரிசை எண் . 1153 


சுவடி எண் . 546 


அகத்தியர் அட்டாங்க தண்டக 

பச்சணி -81 


ஏடுகள் ; 18 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 201X3. 

எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 400 , 
ஆசிரியர் : அகத்தியர் , முழுமை : முற்றுமுளது 
தொடக்கம் : 


பதுமம்வர பாணமுதற் முத்த வாலை 

பறச்சியெனும் வசையுடைய சிறுபெண் ணாத்தாள் 
சதுமுகனா சிறுதையத்தில் விஞ்சை போல 

சகல( முமே ) மனோன்மணியாய்த் தானாய் நின்று 
முதுமரைபோ லருணமு லமந்து மாது 

முழுமதியாய் ஆகார முழக்க மாகி 
கதிமோட்சம் வேணுமென்று பரத்தில் சென்று 
கீழ்த்திசையை நோக்கிதவஞ் செய்தாள் பாரே . 


12 வது தொகுப்பு 


53 


முடிவு : 


தானவய்ை நின்றுதவஞ் செய்ய வேணும் 

சற்குருவின் தெரிசினத்தைக் காண வேணும் 
பானமுற்த முண்டுபசி தீற வேணும் 

பங்கயத்தில் தெரிசினங்கள்ப் பற்ற வேணும் 
நானவனாய் நின்றுஉப னிடத மாற்கம் 

நற்கமல மாயிரத் தெட்டிதனைப் பத்தி 
கோனருளால் நின்றவனே நீனா வென்றுஎறு 
குருவிருக்குஞ் சன்னதியை குவிந்து போத்தே . 

குருவே துணை 

சிதம்பரம் ஏடு 
காலம் : 


81 . 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் அஷ்ட்டாங்கம் , திருமந்திரம் , அம்மாவாசி . குளிகை . 
ஏகாட்சரம் ஆகிய தலைப்புக்கள் உள்ளன . 


வரிசை எண் 1154 

சுவடி எண் . 547 
கருவூரார் ( நொண்டி ] முன்னூறு 
ஏடுகள் : 55 . 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு 
6-7 வரிகள் . அளவு : 38X3 செ . மீட்டர் . 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 1600 ஆசிரியர் , கருவூரார் முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 

ப்புக்கல்லு புத்துரிசை வெளுக்கும் . மண்ணுப்பு னோண்டி 
யிந்துப்பு நீருப்பு னாபிவெள்ளை யினங்குமந்த பாசானம் 
துள்ளியைக் 

முத்துப்பள்ள முடுத்தா ரஞ்சுக சாரங்கூலி 
சூதனைக் கட்டுந் துத்தங் கெவுரி காரீயம் னொண்டி 
உருக்குந் தொட்டி பொன்னிமிளை நலப்படு 


முடிவு : 


ஆமப்பா 

சொன்னேன் அழிபுத்தி சொல்ல இல்லை 
ஆமப்பா வேதை கண்டால் கறப்பதன் பின்பு கொள்வாய் 
ஆமப்பா சித்தி யாகும் மரனரி பிரும்மா வாணை 
ஆமப்பா குருவின் பாத மடிதொழு திருப்பாய் வாழி 
கருவூரார் னொண்டி எழுதினது முத்தும் 

குருபாத முன்னிற்க 
( கு ) ழந்தை வேலர் பாதார விந்தமே கெதி 


54 


தமிழ்ச்சுவடிகளின் 


யிந்த கருவூரார் பாடின முன்னூறும் யிதை யறிவுள்ளோர்களறிந்து 
நித்திய காலமும் துதி பண்ணிக் கொண்டு பதினெண்பேர் பாதாரவிந் 
தமே கெதியென்று நம்பி தன்னுக்குள்ளே தானறிந்து விளையாடும் விளை 
யாட்டெல்லாம் வயித்தியம் வாதம் வசியம் , தம்பனம் கெசகற்ணம் 
யிதுவெல்லாம் 

ரிக்குமென்று யீ ( ஸ் )பரன் அருளிச்செய் 
உலகத்தோர் பிழைக்கவும் காட்டினோம் . ஆதலால் அறி 
வுள்ளோர் அறியும்படிக்கி கட்ட ....... 

ம்பத்தி அருளர் 
செய்தாறென்றவாறு 


... 


...... 


வாலகுருபரன் முன்னிற்க 
மதுரை மீனாட்சி சொக்கலிங்கம் பாதார விந்தமே துணை 
யிந்த சாஷ்திரம் 

அப்பியாசம் பண்ணினார் 
சுகமேயிருக்கவும் திருவிளம் பத்தினேன் . 
காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


கருவூரார் நொண்டி நாடகம் என்ற பெயரால் எமது சுவடி 
எண் 322 ( b ) / D . 619 உள்ளது . இதில் உள்ள •சித்தனாம் வாயு வேக 
என்ற பாடல் இச்சுவடியில் 243 ம் பாடலாக உள்ளது . எனவே இவ் 
விரண்டு சுவடிகளும் ஒன்றே என்பது தெரிகின்றது . கருவூரார் நொண்டி 
700 என்ற பெயரில் ஒரு நூல் அச்சாகியுளது . 


இதில் ஓரங்கள் சிதைந்துள்ளதால் தலைப்புக்கள் முழுமையாக இல்லை 
ஆயினும் , சவுக்காரச்சுன்னம் . ரசவாதம் பொ ( ய் ) யாது ஆணை , கத்தாளை 
பற்பம் , தாரக்காரம் . கலியுக கிறகம் . ( இவ்விடத்தில் சிவவாக்கியர் பாடல் 
திருமூல னாயனார் பாடல் முதலியன உள்ளன . ஏடு 20 ) கிண்ணம்வேதை 
அறியவும் , அறிவு , கய்யாந்தகரை காயகல்பம் , வாய்வு , கற்பம் 
முதலியனஉள்ளன ஒருதலைப்பில் அருணாசலம்கையெழுத்து என்றுள்ளது . 


வரிசை எண் , 1155 


சுவடி எண் . : 548 


போகர் எழுநூற்றுத் திரட்டு 
ஏடுகள் : 99 , ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் அளவு : 36X3 . செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 4000 
ஆசிரியர் : போகநாயனார் முழுமை : ( குறைபாடுடையது ) முற்றும் 


தொடக்கம் : 


ஆனந்த மாய்நிறைந்த மாயி பாதம் 

அகண்டபரி பூரணமா மய்யர் பாதம் 
வானந்த மாகி நின்ற கிணேசன் பாதம் 


12 வதுதொகுப்பு 


55 


மருவியதோர் மூலத்தில் நந்தி பாதம் 
தானந்த மாகியதோர் காலாங்கி பாதம் 

சனகருடன் வியாக்கிரமர் பதஞ்சலியின் பாதம் 
போனந்த மாகியதோர் ரிஷிகள் பாதம் 

போத்திஎழு நூத்திரட்டி புகலு வேனே . 


முடிவு : 


மாட்டிப்பார் மெழுகாலே கிண்ணி பண்ணி 
மணங்கமட்டி 

தனைத் தள்ளிப் போட்டு 
ஊட்டிப்பார் உப்புருக்கி அதிலே வாத்து 

உத்தமனே உப்பினுட கிண்ணி தண்ணில் 
தீட்டிப்பார் அர்த்த தூரி 

சேர்ப்பான வாலுகையின் மேலே வைத்து 
வாட்டிப்பார் சூதமது செறங்கை விட்டு 
மயக்கெண்ணை சாறதனால் சுருக்குப் போடே . 

சிவமயம் 
குருபாதமே கெதி 


695 . 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இது எமது சுவடி எண் , 292 / D . 523. போன்றது பாடபேதங் 
கள் மிகுதியும் , இதில் காணப்படுகின்றன . மற்ற விவரங்களை 

எமது 
காட்டலாக்கு 5 ம் தொகுதி பக்கம் 419 ல் காண்க 


తీసి చేసి 
வரிசை எண் . 1156 

சுவடி எண் . 549 
வைத்தியத்திரட்டு 
ஏடுகள் : 27 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . அளவு : 40X4 செ . மீ 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1000 ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


ஆகனாள் விந்துண் டாகி 

ஆஞ்சுனாள் கருப்போலாகும்ப் 
போகமூ வஞ்சு னாளில் 

பொரு 


மா 


56 


தமிழ்ச்சுவடிகளின் 


மிரண்டினில் மார்மட் டாகும் 
பாகமா மூன்றாந் திங்கள் 

பகருந்தி மட்டு மாமே . 


முடிவு : 


யிட்டுவயி ரையெரிக்க யெண்ணை 

யிடிமாய்ச் சிறுவறக்கி யிந்தக்கால 
அட்டுவ அஷ்ட்ட கண மானந்த 
மாத்திச் சுறமுள்ச் சுறமுமு 

வயத்துக் களிச்சல் போய் 
சொன்ன படிக்கிப் பற்றியங்கள் 
வட்டுவ கவிச்சுதயிற் நெய்பால் 
வேண்டவே 

மேலோரே . 
வேலு மயிலுந் துணையாக வேணும் . 


... 


... 


... 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு 


இதில் , முதற்பகுதி முறிந்திருப்பதால் தலைப்புக்கள் சரிவரத் , 
தெரியவில்லை . ஆயினும் தேரைத் தோஷத்துக்கு , மாந்தத்துக்கு , விஷ 
மாந்தத்துக்கு மருந்து . களிமாந்த குணம் , மாந்தத்துக்குப் புகை . வறக் 
கணத்துக்குக் கத்தாளை எண்ணை , வறக்கணத்துக்குப் பிசனி நெய் , 
முக்கு கணத்துக்கு மருந்து . ஷை வேறு , முதலியன உள்ளன . 


சுவடி எண் 550 


வரிசை எண் . 1157 

வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 21 ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்ட நிலை பக்கத்திற்கு : 
5-6 வரிகள் . அளவு : 37JX21 செ.மீ. எழுத்து : தமிழ் . முழுமை : 
முற்றுமுளது 


தொடக்கம் : 


கெந்தகச் சுன்னம் 


கெந்தியை - வி . எலுமிச்சம் பழச்சாற்றால் 
ஓடுமூடி ஐம்பதொரு எருவில் புடம் போடச் சுன்னமா 
ணவிடை சுண்ணம் போட்டு அந்தி சந்திக் கொள்ள 

சூட்டுக்குத் தயிலம் 
நல்லெண்ணெய் படி தாமரைச்சார் ப ........ 


12வது தொகுப்பு 


57 


முடிவு : 


அமூரியில் ஆட்டி வழித்து வெயிலில் வைத்து யகல்மூடி சுண்ணாம்பு 
சீலை செய்து புடம் போடு ஆறினதோர் பின்பு சமன் சூதம் ஆட்டி 
அதை வழித்து ரவியில் வைத்து முழப்புடம் போட்டு பிறகு நாதவிந்து 
விட்டு அமர்த்தி துருசுதனில் தொந்தித்து மூக்காப்புளி கவசம் மூன்று 
மண் சீலையதுனால் கவுதாரிப்புடம் நன்று - முப்புவாகும் . 

கோரக்கர் மை , பிணத்திலே .... 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


ஏடு கடைசியில் 


உள்ளது . இதில் 


இதன் அட்டவணை எழுதிய 
தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் . 1158 

சுவடி எண் . 551 
வைத்திய திரட்டு 
ஏடுகள் : 56. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுதுபட்டது . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 37 | X 3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . கி . எண்ணிக்கை : 2500 . 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


லிங்க குழம்பு - அகவல் 


சோதி லிங்கத்தின் போதிகையை 

சுவாமியடி தான்ப னிந்து 
சாதிலிங்கக் குழம்புதனை சாத்தக்கேள் 
விதலிங்கம் எண்ணரையாம் கூட்டி யிருகும் 
ரசகல்ப்பூரம் சொன்ன சொன்னதொரு 
நாவில்த் துகைபாதி நன்னறிய வேங்கமுன்னே 
விளம்புமது கல்வத்தில் நங்காரம்ஞ்சுத்தி செய்து 


முடிவு : 


கோடக சுழி மாத்திரை 


விராகனின் 


டை 


1 


லிங்கம் 
பூரம் 
வெங்காரம் 


1 
1 


58 


தமிழ்ச்சுவடிகளின் 


வாலைக்கட்டுவிட 
போக்குக் கட்டியிறுத்து 


1 
1 


வாளம் 
அக்கிளமகோஷ்டம் 
வெள்ளைச்சாரணைவேர் பலம் 
கையாந்தகரைச்சாறு அரைப்பலம் 


1 


முஷ்த்தும் 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 

இதில் பலவகை மருந்துகள் முதலியன சொல்லப்பட்டுள்ளன. 


வரிசை எண் . 1159 . 


சுவடி எண் . 552 


வைத்தியத் திரட்டு . 


ஏடுகள் : 235 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
4 6 வரிகள் . அளவு : 341X3 . செ மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 8000 ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
குறைபாடுடை யது . 


தொடக்கம் : 


விரணம் உருகிற விதம் 


விரணமாகப்பட்ட து இரண்டு 

விதமுண்டு . துஷ்டவிதமாய் 
இருக்கிற புண் . ஏற்றமாயிருக்கிற புண் . இது எப்படியெண்டால் 


இஷ்த்திரி சங்கத்தினாலேயு( ம் ) சரீரத்தின் கறப்பானாலையும் பாண்டு 
சோபை னாலையும் வீக்கத்தினாலையும் வாதமதிகத்தினாலேயும் வருகிற 
துஷ்ட விதமாய் இருக்கிற புண் விரணமென்றும் பேற் . 


முடிவு : 


கூட்டியெட்டு னாளி நீர் விட்டெட் டொன்றாய்க காச்சி 

காச்கியதிலொரு குளிகை குடுத்தாயானால் 
குடுத்தவுடன் தாகமது பேதிபோகும் 

போகுமடா கஷாயத்தில் கஷ்த்தூரி போட்டு 
குடுக்கவே தாகமுதல் மேதி மத்த 

னோய்களெல்லாங் காணாதே ஓடு மென்று 
உரைத்தார் பாரே 


காலம் : 


இல்லை . 


12வது தொகுப்பு 


59 


குறிப்பு : 

இதில் இடையிடையே ஏடுகள் இல்லை . இதில் முதலில் னாளி 
குருணி பதக்கு . முக்குருணி , தூணி கணக்கு விபரம் எழுதிய ஏடு 
ஒன்றுளது . 


இதில் கொடி புத்துக்கு மருந்து , பவுத்திரத்துக்குக் களிம்பு , பேதி 
எண்ணெய், சுகபேதி , அதிமதுரபேதி , சிவதை பேதி , காமிபேதி , 
பொருசனவித்து பேதி , சூனியவகையாய் ஆராத புண்ணுக்கு மருந்து 
முதலியன உள்ளன . மற்றும் பல தலைப்புக்கள் உள்ளன . 


000000000000000000000000 


வரிசை எண் 1160 


சுவடி எண் . 553 


வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 150 ( 81-84 ; 86-126 ஆகிய ஏடுகள் இல்லை ) ஏட்டின் 
நிலைமை பழுதுபட்ட நிலை . 

பக்கத்திற்கு : 6-9 வரிகள் . 
கி . எண்ணிக்கை : 6000 , அளவு : 35X34 செ , மீட்டர் , 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : பலர் . 

முழுமை : முற்றுமுளது . 


. 


தொடக்கம் : 

அமுற்த சக்கரைக் குழம்பு ரசாயனம் 


சாத்தும் அமுற்தச் சக்கரை ரசாயனம் 
போத்தக் கேண்மின் புவியினில் புகழ்ந்தே 
சீந்தில் தண்டில் திகழ்சார் குறுணியும் 
காய்ந்திடும் கையாந் தகரை குறுணியும் 
ஆடா தோடையும் அமர்முசு முசிக்கையும் 
நீடிட எள நீர் நிகழும் பசுவின்பால் 


முடிவு : 


வேளைக்கு ஒரு உண்டை சாப்பிடவும் 
இருமலுக்கு பசுவின் நெய்யில் 
இளப்பு வாயு அக்கினிமந்தம் சன்னி 
இவ்வகை குணங்களுக்கு தேனில் சாப்பிடவும் 
சுரத்துக்கு சும்மா சாப்பிடவும் 
மீன் கருவாடாகாது . 


காலம் : 


இல்லை 


தமிழ்ச்சுவடிகளின் 


60 


குறிப்பு : 

வாகடச்சுவடியாகுமிது . 190 ம் ஏட்டில் , இந்நூலிலுள்ள , நோய்க் 
கான மருந்துகளின் பட்டியல் காணப்படுகிறது . அதன் தலைப்பில் , 
‘ யிந்த வாகடத்துக்கு தொகையேடு லெக்கம் பார்த்துக்கொள்ளவும் 
என்றுளது . 


000000000000000000000000 


554 


வரிசை எண் : 1161 


சுவடி எண் : 


கொங்கணர் முதற் காண்டம் 500 

ஏடுகள் : 66. ஏட்டின் நிலைமை ; மிகமிகப்பழுது. பக்கத்திற்கு : 
8-10 வரிகள் . கி . எண்ணிக்கை : 

3000 .. அளவு : 371 X 4 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : 

ஆசிரியர் : கொங்கணர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 

ஆதியந்த மில்லாத வெளியுந் தாண்டி 

யகன்று நின்று மூலகுரு பதமே போத்தி 
சோதியந்தத் துள்ளியிருக்கும் பெரியோர் பாதந் 

துரிய வெளிக் குள் புகுந்த ரிசிகள் பாதம் 


முடிவு : 


வேமப்பா நல்வினையுங் தீவினையுங் கெட்டு 

வேதாந்த அந்தத்தை விரைந்து ஏத்தும் 
நாமப்பா கண்டபடி மூலபதம் போத்தி 

நலமாகச் சொல்லிவிட்டோம் அஞ்நூறு முத்தே . 


515 


குமரன்துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் வழலைச்சூறணம் , வொமகளிர் , அடிமூலம் , நடுமூலம் , மேல் 
மூலம் , கறிஉப்பு , சுக்கிலம் , பச்சைக்கற்பூரம் பிறவி , வெண்காரம் , சவுக் 
காரம் , வழலைப்பாம்பு , சீனக்காரம் , அண்டவிகடம் முதலியன உள்ளன 

51 ம் ஏட்டில் ஒரு பக்கத்தில் பாதிவரை 403 ம் பாடல் முடிவடை 
யாமல் உள்ளது . பின்பக்கம் எழுதப்படவில்லை. 52 ம் ஏட்டில் 409 ம் 
பாட்டின் பிற்பகுதி முதல் தொடங்குகிறது . 


కందులు 


12 வது தொகுப்பு 


61 


வரிசை எண் : 1162 . 


சுவடி எண் : 


555 


காங்கணர் கடைக்காண்டம் - 500 


ஏடுகள் : 62 ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-10 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 2000. அளவு : 38X3 , செ , மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : கொங்கணர் . முழுமை : 

முழுமை ; முற்றுமுளது . 
தொடக்கம் : 


ஆதியந்த மேயகண்ட 


நீதியே நினவேது நினவங் கேது 

நேரான சுழினை தனை நினையா தார்க்குச் 
சோதியேது துரியா துரிய மேது 

துரியாதீதத் தடங்குஞ் சுருதி யேது 
பேதியா தொருமனமே பிலக்க வேணும் 

பிலத்தாக்கால் மவுனமது பிலக்குந் தானே . 


முடிவு : 


வீறான நடுக்காண்ட மஞ்நூறுஞ் சொன்னேன் 

வேதையிடு முதற்காண்ட மஞ்நூறுஞ் சொன்னேன் 
தாறான இன்னூற்கு மூன்று சூத்திரஞ் 
தப்பாமல் சொச்சமொன்று தெளிந்த முத்தே . 

குருபாதமுன்னிற்க 
சகல சித்தாதிகள் பாதாரவிந்தமே கெதி 


500 


காலம் : 


981 - ம் வருடம் பிரட்டாதி மாதம் 29 ந்தேதி நாயித்துக்கிழமையும் 
ஆதித்தவாரமுங் கூடின சுபயோக சுபதினத்தில் கொங்கணர் 
காண்டம் அஞ்ஞூறும் முகிந்தது . முற்றும் . 


கடை 


குறிப்பு: 


இதில் முதலாம் ஏடு இல்லை . 2 ம் ஏடு முதல் தொடங்குகின்றது . 2 ம் 
ஏட்டில் தொடர் எண் 138 காணப்படுகிறது . இவை முதலாக ஏட்டுக்கு 
இரண்டிரண்டு எண்கள் உள்ளன . 

இதில் சிவதெரிசனம் , வடுகன் பூசை , சுப்பிரமணியர் பூசை, தெட்சிணா 
மூர்த்தி பூசை , பிரமன்பூசை, விட்டுனுபூசை , மயேசுரன் பூசை , சதாசிவ 
பூசை , பராபரன்பூசை முதலியன உள்ளன . 


184 ம் ஏடு 


19 , ( 155 ) ம் ஏட்டில் பிற்பகுதி எழுதப்படாமல் உள்ளது . 
ஒடிந்துள்ளது , வருடம் ஆய்வுக்குரியது . 


62 

தமிழ்ச்சுவடிகளின் 
வரிசை எண் 1163 . 

சுவடி எண் . 556 
தெட்சிணாமூர்த்தி - 205 


ஏடுகள் : 35. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1200 . அளவு : 35X3 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : தெட்சிணாமூர்த்தி முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


பூறணமாயி உள்மூலம் பொரியியல் சூடாய் 

புகையெழு ப மேகமதாயி சிரசில் சூடாய் 
காரணமாயி நீற்க்கலந்து கண்ணில் றோகம் 

கனலெழுந்து வாயுனால்ச் சூலை றோகம் 


முடிவு : 


நோயி மிகுந்து சாவில்லை ஒருநா ளுந்தான் 
நுன்னிமையாய்ச் சரக்கை யெல்லா நீத்திக் கொண்டு 
வாயமுடன் கிரதமொடு யெண்ணை செய்து 
வைத்திடுவாய் யனுபான வைத்திய முற்றே . 

குருவே துணை 
காலம் : 


205 


இல்லை . 


குறிப்பு : 

இது 129 - ம் ஏடுமுதல் தொடங்குகின்றது . முதலேடு நடுவில் துளை 
யாக உள்ளது . 130 - ம் ஏட்டின் பின்பக்கம் வெறுமையாயுள்ளது . 
இதில் அயபஷ்பம் . காந்தபஷ்டம் . 

தாம்பூரபஷ்பம் , ரசபஷ்பம் , 
வெள்ளீயபஷ்பம் , பித்தளை பஷ்பம் , ஒழுகரைபஷ்பம் , கெருடக்கல் , 
கெருடக்கல் பஷ்பம் , தாளகபஷ்பம் , சாஷ்திரபேதி , ரெத்தினபஷ்பம் , 
ஆமையோடு , முத்துநீறு , கற்பூரச்சுன்னம் , 

பொன்னிமிளை , தங்கம் 
நீறும் , மேகாதிதயிலம் , முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


1164 


சுவடி எண் ; 557 


கம்பளிச்சட்டை கைலாசநாதர் சூத்திரம் 


ஏடுகள் : 42 , ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1000 . 

அளவு : 36X3 செ . மீ . 
ஆசிரியர் : 

கம்பளிச்சட்டை கைலாசநாதர் . முழுமை : முற்றற்றது . 


12வது தொகுப்பு 


63 


தொடக்கம் : 


சூத்திர மோதுமுன்னே சொல்லுகிறேன் கினேசன் காப்பு 
சாஸ்திரம் நிறைந்து பொங்கிச் சராசர மெங்குந் தானாய் 
தோத்திரம் பொருளுந்தானாய்ச் சொல்லுத்தம் வுரைத்து நன்றாய் 
போத்துற புறம்புள் ளான பூரணங் காப்புத் தானே . 

1 


முடிவு : 


குருவான வயிரமொன்று சூதம் பத்தில் 

கொட்டியல்லோ முலைப்பாலா லரைத்து வாங்கி 
அருவான புடம் போடச் சூதங் கட்டும் 

அப்பனே கட்டியதோர் சூத மொன்று 
உருவான நவசூதம் பத்தி லிட்டு 

உறவரைத்து முலைப்பாலாலிருக்க வாடும் 
திருவான சூதமது தொந்த மேறுஞ் 

சேர்த்தரைக்க நூறு தொந்தம் சோக .......... க் காணே 


168 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


ஏடுகள் 129 லிருந்து தொடங்குகின்றன . 165 , 166 ம் ஏடுகள் பாதி 
யாக முறிந்துள்ளன . ஒடிந்த துண்டுகள் இரண்டும் இருக்கின்றன . 

இதில் , உப்புக்கட்டு , அயக்கட்டுக்குப் பரீட்சை , தாளகச்சுன்னம் , 
வங்க செயநீர் , நிட்டைக்குக் கற்பம் , பத்தியம் , கற்ப மீறினால் மாற்று . 
சாஸ்திர லெக்கம் ஆகியவை உள்ளன . 


ooooooooooooooooooos 


வரிசை எண் 1165 


சுவடி எண் . 558 


கொங்கணர் கலைக்கியானம் - 200 


ஏடுகள் : 17 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டநிலை . பக்கத்திற்கு : 
9-10 வரிகள் . கி . எண்ணிக்கை : 700 . அளவு : 36x3 } செ.மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : கொங்கணர் . 

முழுமை : முற்றற்றது . 


64 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


எட்டெட்டா யாதியிலே கலைக்கியான சூஷ்சம் 

எண்ணே பூமிக்கு நான்கில் நாலு மொன்றாய் 
விட்டகுறை யுலகமதி லறிய மாற்கம் 
வெளிதோண குருமூலர் ரைவிற் சொல்ல 


முடிவு : 


வூசிகொண்டு கதிர்போலே குத்தி காயவைத்து 
எடுத்துக் கொண்டு சாவலென்ற புடத்தில் போடு 

திருநீறு போலாம் பனிநீரைத் தெளிந்து பாரு 
கசகசென்று பொங்கியது தானா 


ஓம் ஸ்ரீம் கிலிவம் யிறியு 
ஆம் ஊம் யிம் 
ஓம் ஸ்ரீரிகங் கங் 
ஆ மென்று லாலிலூ 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் செய்யுள் எண் 115 - க்குப் பிறகு 16 - ம் ஏட்டில் 344 - ம் செய்யுள் 
எழுதப்பட்டு தொடர்கிறது இதன் பின்பக்கத்திலிருந்து 4 பத்தியாக 
எழுதப்பட்டுளது 


இதில் சாதியறிய , பதியில் நடன முற்பலம் , ஸ்ரீங்காரம் , பூரணத்தைச் 
சேர்ந்தவன் சித்தன் , பதினெண்பேர் சொல்லிய நூல் மறைப்பு , வெள் 
வங்கக் கற்பம் மவுனம் , மணியினா லட்டகமம் முதலானது . நீர் நெருப் 
பின் உறவின் விபரம் அறியாத புலையர்கள் முதலியன உள்ளன . 


வரிடை 


எண் : 


1166 


சுவடி எண் : 559 


கருக்கொண்ட பெண்களுக்கும் 

பிள்ளைகட்கும் 


ஏடுகள் : 14 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 3-5 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 300 . அளவு : 39X2 } செ . மீ . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . மூழுமை : முற்றற்றது . 


12 வது தொகுப்பு 


65 


தொடக்கம் : 


ஸ்ரீராம ஜெயம் ஓம் நமோ நாராயெணாயஸி 

ஓம் க்ஷராப்தி நாதன் 


கெற்ப ஸ்ரீ களுக்கு 


கெற்பமே தரித்த பேர்க்குக் 

கிளம்பி யுஷ்டிணத்தைத் தன்னால் 
முற்பட யுதிரஞ் சாய்க்கில் 

முழுகநாள் வலியுங் கண்டால் 
செப்பமாய் துவாவலை நிக்க 

செய்திடு மவிழ்தங் கேளு 
தப்பில்லா முனிவன் சொன்ன 

சாஸ்திரப் படியி தாமே 


முடிவு : 


கருணையாய் திரிகடுகு பூசனே ஓமம் 
வாச்சுதே கிரும்பு உள்ளி கடுக்கா யோடே 

மணமுள்ள பெருங்காய மீந்துப் பாமே 
ஆச்சுதே சதகுப்பை யிவைக ளெல்லாம் 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இது மை பூசப்படாத ஏடுகளைக் கொண்டது . 10 - வது ஏடு முன் 
பக்கம் பாதியும் பின்பக்கம் முழுதும் எழுதப்படவில்லை 77 பாடல்கள் 
உள்ளன . 


இதில் சுளக ஷேபம் , யெல்லா சுளக்குக்கு ஷோபம் , அதிசாரம் 
கிராணிக்கி, வீக்கத்துக்கு ஷோபம் , குழந்தை வாயுவுக்கு முதலியன 


உள்ளன . 


வரிசை எண் . 1167 


சுவடி எண் .560 


அகத்தியர் நடுக்காண்டம் 

கர்மநிவர்த்தி -300 


ஏடுகள் : 39. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
8.9 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1500 . அளவு : 35x3 செ.மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


66 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


பூரணமாய் மூலமுதல் ஆறா தாரம் 

புரியஷ்டம் திசைவாய்வு நாடி மூன்று 
காரணமாய் இடைபின்னாஞ் சுழினை யாதி 

கலந்து நின்ற வாதபித்தம் சிலேற்பன மாகி 


முடிவு : 


தரிசனமாங் கணங்களிலே வருவ தேது 

கக்குமடா செருவருக்குத் தேவா முற்தம் 
கரிசன்னமாம் மின்னூலில்க் கற்மந் தற்மம் 

கட்டாக மருந்துவகை கணக்கு முத்தே . 


302 . 


குரு முன்னிற்க 


காலம் ; 


நளா வருடம் அர்ப்பிகை மாதம் 22 - ம் தேதி அன்னவாசலில் 
இருக்கும் சிதம்பரமாதறாயர் குமாறன் மருதுமா தறாயன் அகஸ்த்திய 
சுவாமியள் அருளிச்செய்த நடுக்காண்டம் கரும நிகர்த்தி யெழுதின 
நன்மை . 


குறிப்பு : 


இதில் மேகராசாங்கத்தியிலம் , பத்தியம் . அப்பிரக செந்தூரம் , 
மேகத்துக்குத் தயிலம் , சயறோகம் வரலாறு , கர்மநிவர்த்தி , தாளகபற்பம் 
தூதுவளை லேகியம் , குட்டத்துக்கு . வாதம் வரலாறு , வாதாராசாங்கம் . 
குன்மத்தின் குணம் கரும நிவர்த்தி முதலியன உள்ளன 


இன்ன கருமத்தினால் இன்ன நோய் வருகிறது என்றும் , அதற்கு 
நிவர்த்தியும் இதில் கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் , 1168 


சுவடி எண் 561 


அகத்தியர் பன்னிரண்டு லட்சத்துக்கு 

சூத்திரம் -1200 


ஏடுகள் : 67 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுதுபட்ட நிலை . 
பக்கத்திற்கு ! 6-7 வரிகள் . கி.எண்ணிக்கை ; 1400 அளவு: 281 x 3. செ.மீ , 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


67 


12 வது தொகுப்பு 


தொடக்கம் : 
பாகுடன் கிணேசன் பாதம் 

பணிந்துமுக் குணங்க னாய்ந்து 
வாக்படத் தொகுதிக் கெல்லாம் 

வகுத்தசூத் திரம தாக்கி 
ஆகம விதியி நூலா 

லடர்ந்திடும் நோய்கட்க் கெல்லாம் 
போகநல் மருந்து சொல்வேன் 

பலத்தியா பொருந்தக் கேளே . 


1 . 


முடிவு : 
நாமப்பா சொல்லுகிறோம் சீனக் காரம் 

நாகப்பூ திரிகடுகு தேவதாரம் 
ஓமப்பா திரிபலையுஞ் சவுக்கார மேல் 

முசித்தவே யெவட்சாரம் நறுங்கோஷ்டந் தானே . 
காலம் : 


281 . 


இல்லை 
குறிப்பு: 

இதில் மேக வுற்பத்தி , வெட்டை , கிரந்தி , சூலை . ருத்திரவாய்வு , 
சுகசன்னி , மூலம் , பெருஞ்சூலைக் குணம் , தெற்பசூலை , சூதகவாய்வு . 
நேத்திர நோய் முதலியன உள்ளன . 


இதன் முகப்பில் " இந்நூல் வயித்தியத்துக்கு மகா தெளிவான 
நூல் ” என்று எழுதப்பட்டுள்ளது . 


oo0000000000 


வரிசை எண் . 1169 


சுவடி எண் . 562 . 


அனுபான வைத்தியம்-205 


ஏடுகள் : 47. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது ( ஓரங்கள் அரிக்கப் 
பட்டுள்ளன ) பக்கத்திற்கு : 7-9 வரிகள் , 

கி . எண்ணிக்கை 

: 2000 . 
அளவு : 291 X3 செ மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . 
முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


பூரணமாய் மும்முலம் போரியில்ச் தடாய் 

புகையெழும்பி மேகத்தால் சிரசில்ச் சூடாய் 
காரணமாய் நீர்கலந்து கண்ணில் றோகம் 

கனலெழுந்து வாயுவினால் ......... லச் சூலை 


68 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


நோய் மிகுந்த சாவில்லை யொருநா ளுந்தான் 

னுன்மையாய்ச் சரக்கெல்லா நீற்றிக் கொண்டு 
யுவாயமுடன் யெண்ணையோடு கிறுதஞ் செய்து 
வைத்திடுவா யனுபான வைத்திய முற்றே . 


205 . 


குருவே துணை 
கணபதி துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு 

இது தட்சிணாமூர்த்தி 205 போன்றது . முகப்பு ஏடு இல்லாத 
தால் , அனுபான வைத்தியம் என்று எழுதப்பட்டுள்ளது . இது 
தட்சிணாமூர்த்தி 205 - ஏ தான் . ஆனால் பாட வேறுபாடுகள் மிகுந்து 
காணப்படுகின்றன . 


இதில் அயபற்பம் , காந்தபற்பம் . வெங்கலபற்பம் , திறாபற்பம் , 
சாத்திரபேதி நீறு . உப்பு பற்பம் முதலியன உள்ளன . 

இது எமது சுவடி எண் 556 / D எண் 1163 போன்றது . 


வரிசை எண் 1170 


சுவடி எண் . 563 ( a ) 


வைத்தியத் திரட்டு ( லோக பற்பம் ] 


ஏடுகள் : 15 ( 38 - வது ஏடுமுதல் உள்ளது ) ஏட்டின் நிலைமை : 
மிகப்பழுது . பக்கத்திற்கு : 7-9 வரிகள் . கி எண்ணிக்கை : 500. அளவு : 
29X31 செ . மீட்டர் எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


த்துக்கு 
பாச்சிடு காரசாரம் வென்றாக வீரம் 
பூரம் வெள்ளையும் வெடியும் போடு 

.னாய்ச் சேர்ந்து 
வடித்தரை கெந்தி சூதம் 


60 


முடிவு : 


நாகமே யணிந்த மூர்த்தி 
நவின்றது நான் சொன் னோமே . 


147 . 


12 வது தொகுப்பு 


69 


மேலதாம் லோக பற்பம் 

மிகுந்திடுஞ் சொற்ண பற்பம் 
சாலவே ரெண்ட தொண்டாய்ச் 
சமனிடை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது 38 ம் ஏட்டிலிருந்து தொடங்குகிறது முதல் 59 பாடல்கள் 
இல்லை 


இதில் காரீய பஷ்பம் , தாம்பிர பற்பம் , வெள்ளி பற்பம் , மகா 
குளிகை நெல்லிக்காய் லேகியம் , மிளகு லேகியம் , வெள்ளுள்ளி லேகியம் 
கடுகு லேகியம் , வெந்தைய லேகியம் , ஓம லேகியம் , காய லேகியம் 
பத்தியவகை முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 


1171 


சுவடி எண் 563 ( b ) 


தன்வந்திரி கருக்கிடை சூத்திரம் - 200 


ஏடுகள் : 42 , ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 7-10 
வரிகள் , கி . எண்ணிக்கை : 1400. அளவு : 29X31 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : தன்வந்திரி . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 

ஆதியந்த மில்லாம லகண்டபரி பூரணமாய் நின்ற 
சோதியந்த வான் மயிலே சோற்பெரிய - வாதியே கேள் 
நாதியந்த மானதொரு சரஷ்பதியே காப்பு 
வாதியெந்தன் பங்கிலுரை யாமாதி . 


முடிவு : 


வன்னதொரு ஞானமொடு வந்த பேர்க்கு 

வளமான கிருமையுடன் நித்தியகாலம் 
கன்னதொரு யவரிடத்தில் ................ பேர்க்கு 

கனமான மோடியிலே யனந்தம் போக்கே 
போக்கான யென் நந்தி யருளி னாலே 


196 


காலம் : 

இல்லை . 


70 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் சுரமாத்திரை குங்குமப்பூ மாத்திரை , வயிரவன் மாத்திரை, 
கிரந்தி புண்ணுக்கு மாத்திரை , மேக ராசாங்கத்தெண்ணை , நடுக்கு வாதம் 
முடக்கு வாதத்துக்குத் தயிலம் . மேகத் தெண்ணை , பெரும்பாட்டுக்கு 
எண்ணை , மூதண்டத் தயிலம் , சயத்துக்குத் தயிலம் , மூலத்துக்குத் 
தயிலம் முதலியன உள்ளன . 

இது எமது சுவடி எண் 248 ( a ) / D 432 போன்றது . பாட வேறுபாடு 
கள் மிகுந்துள்ளன . இதன் தலைப்பில் தன்வந்திரி கருக்கிடை சூத்திரம் 
20 என்றுளது . 


வரிசை எண் . 1172 


சுவடி எண் 564 ( a ) 


திருமந்திரம் - வைத்தியம் 


ஏடுகள் : 3 ( 87 - ம் ஏடுமுதல் உள்ளது ) 

ஏட்டின் நிலைமை : பழுது 
பட்ட நிலை . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

கி . எண்ணிக்கை : 100. அளவு : 
28X3 செ.மீட்டர் . எழுத்து : தமிழ் ஆசிரியர் : திருமூலர் . 

முழுமை : 
முற்றற்றது . 


தொடக்கம் : 


அவ்வுதித்தே யுடலதிலாம் சிவமதி 
உவ்வுடல்க் காலம் ஒன்றுக்கு தாலதாம் 
பவ்வுடல் ............ பதத்தது நின்றதை 
நவ்விடக் காட்டி நாட்டினன் நந்தியே 


1 


முடிவு : 


27 


சேர்க்கையும் உண்டிடத் தேகமுஞ் சித்தியே 
சித்திக் கனாஎனச் செப்புவார் மெத்த 
சத்தி சிவபூசை தான் செய்ய மாட்டார்கள் 
முத்திக்குப் பாதை முயன்று அறி ..... 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது தத்துவத்தை உள்ளடக்கிக் கூறுகின்றது . 
ஆவாரம்பட்டைத் தயிலம் முதலியன கூறப்பட்டுள்ளன . 


12 வதுதொகுப்பு 


71 


வரிசை எண் . 1173 


சுவடி எண் . 564 ( b ) 


திருமூலர் பாடல் 


ஏடுகள் : 4. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 4-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 28X3 செ.மீ. 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : திருமூலர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


பண்ணாப் பொறிஐந்து பதையாம லவின்றிடும் 
கண்ணான கற்பத்தால் காயம் செயம்பண்ணும் 
அண்ணாந் தலையாதே அடங்கலுஞ் சித்தியே . 


முடிவு : 


பொறியாலே கெட்டார்கள் பூமியி . லுள்ளோர்கள் 
மறிய மனத்துக்கு வந்துது மாமாய்கை 
நெறியாக நில்லாமல் நினவை யறியாமல் 
சிறியா ருடுத்த சித்தாடை யானதே . 


33 


காலம் : 


இல்லை .. 


குறிப்பு : 

இதில் 24 - ம் பாடல் முதல் 28 - ம் பாடல் முடிய எழுதப்படவில்லை, 


00ooooooooooooooooo0000 


வரிசை எண் : 1174 

* வடி எண் : 564 ( c ) 
திருமந்திரம் - 31 
ஏடுகள் : ஏட்டின் நிலைமை ; பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
7-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 100 அளவு : 28 X 3 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : திருமூலர் , முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 

காப்பு 
அய்ந்து கரத்தனை யானை முகத்தனை 
இந்து இளம்பிறை போலு மெயிற்றனை 
நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை 
புந்தியில் வைத்தடி போற்றுகின் றேனே 


72 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


இயமம் நியம மெண்ணிலா வானந்தம் 
நயமிகு பிராணாய நாமம் பிறகு தியாகாரம் 
சுயமிகு தாரணை தியானஞ் சமாதி 
அயமறு மட்டாங்க யோகம் தாமே 


முடிவு : 


சாவதங் குப்புமுன் னப்பினில் சார்தல்போ 
லாவு பெருங்கனல்க் கீரமுந்தா னில்லை 
சாவுள் பக்கல் வெளியே சற்றிலம் 
சாவுச் சமாதி யியம்புதான் பதமே . 
குருபாதமே கெதியென்று நம்பவேணும் 

பரிபூரண சகாயம் 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் அட்டாங்க யோகம் முதலானதுகள் கூறப்பட்டுள்ளன . 


000000000000000000000000 


வரிசை எண் . 1175 . 


சுவடி எண் . 565 


வைத்தியத் திரட்டு . 


ஏடுகள் : 30. ஏட்டின் நிலைமை : மிகப் பழுதுபட்ட நிலை 
பக்கத்திற்கு : 4-13 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 28X3 , 
செ . மீட்டர் எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 

சகரகொடி தெண்டாமிசம் 
சக்கரை கால்பலம் போட்டு யிப்படி முரைதப்பாதே 
யிப்படிக்கு மூணு நாள் கொள்ள முதி 
வெள்ளை பிறமேகம் வெட்டை யிதுவெல்லாம் போகும் 
சார்வான பளமுளகு முப்பத்திரண்டு மூணு பளமுளகு 


35 


முடிவு : 


சுக்கிரன் புத்தி தோம்மணுமே யெமனுலக மடைவான்பாரு 
சங்குரன் மேதாணை யிட்டேன் கமலவக்கு சாத்தடா 
யென் மகனே மச்சகேந்திரா முற்றும் . 


12 வது தொகுப்பு 


73 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 


இதில் பலவிதமான ஏடுகள் உள்ளன . பலவிதமான வைத்தியங்கள் 
கூறப்பட்டுள்ளன . பலவிதமான மந்திரங்கள் சக்கரங்களுடன் உள்ளன 
மச்சகேந்திரா என்றசொல் சில ஏடுகளில் காணப்படுகின்றது . 


oooooooooooooooooooo 


வரிசை எண் : 


1176 


சுவடி எண் : 566 ( a ) 


அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 
ஏடுகள் : 37. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுதுபட்ட நிலை . பக்கத் 
திற்கு : 7-8 வரிகள் . கி , எண்ணிக்கை : 1000. அளவு : 31X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


பூரணமாய் நிறைந்தகுரு பறைதா போத்தி 

புகலுகிறேன் வயித்தியரெத்தின சுருக்கந்தன்னை 
வாரணமா முகத்தோனைப் பகிர்ந்து போத்திய 

வயித்தியந்தா னிந்தமுன்னூத் தறுவதுக்குள் 


முடிவு : 


261 


வானென்ற வயித்தியத்தைப் பாத்தாயானால் 
மைந்தனே தன் மந்திரிக் காப்பாம் பாரே . 

முற்றும் 
( சாரா ) திறையே திருவோணம் 

சிறந்த கேட்டை ஆயிலியம் 
ஓரா முண்டு முறிடம் 

ஒங்கி பரணி யின்னாளில் 
பேரா அரவும் தீண்டிசெண்டு 

பேயோ டாடி சீவன்வறிலும் 
சீரா கெருடன் மீதேறி 
திருமால் வருலிம் திரும்பா 

முற்றும் 
காலம் : 


262 


யேற்விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 17 ம் தேதி 
தோதண்டி வேலப்பராச குமரன் சுப்பறாசர் 
ரெத்தினச் சுருக்கம் யெழுதி முகிந்தது . முஸ்தும் 

குருபாதமே கெதி 
சிவகாழி கிடாட்சமுண்டாகவும் 


74 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு: 

சுவடியில் தலைப்பிலும் , செய்யுளிலும் , அகத்தியர் ரெத்தினச் சுருக்கம் 
360 என்றுளது . 

கடைசியில் 262 பாட்டு முடிந்ததும் முற்றும் என்றுளது . 
இது எமது சுவடி எண் 249 / D 439 போன்றது 

சுவடி எண் 

296 | D 
526 லும் காணப்படுவது . 


SKR24 


வரிசை எண் : 


117 


சுவடி எண் 566 ( b ) 


வைத்திய சிந்தாமணி 
ஏடுகள் : 45 ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுதுபட்ட நிலை . பக்கத் 
திற்கு : 6-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1200. அளவு : 30X24 செ.மீ 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : வல்லபேந்திரன் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


விஷ்ணுதேவன் ஸ்ரீ மகாதேவன் பிரும்மதேவன் சரசுவதி துர்க்கை 
வயிரவன் கணபதி இவர்களை நமஸ்கரித்து , இந்த வைத்திய சிந்தாமணி 
யிலே விக்கினம் வாராமலிருப்பான் 

பொருட்டு ஆசாரியபரமர் 
சொல்லுகிறார் ஸ்ரீ வத்ஸகோத்திரத்திலே கனாவுகம் லோகமெல்லாம் 
சேவிக்கிற பிரம்மாவுக்கு சமானமாகவும் அமரேஸ்வர பட்டரென்கிற 
பெயரையுடையவரானவர்க்குப்பிரிய புத்திரனுமாய் குணத்திலகிகனுமான 
வல்லபேந்திரனாலே சொல்லப்பட்ட வைத்திய சிந்தாமணி யென்கிற 
சாஸ்திரம் . 


முடிவு : 


கடுக்காது . 


அழகுண்டாம் 


நெடுந்தூரம் நடக்கலாம் கை கால் 
ரெண்டு மாதம் திண்டால் சரீரம் எத்தியுண்டாம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

வல்லபேந்திரர் வைத்திய சிந்தாமணி இரண்டாம் விலாசம் எமது 
சுவடி எண் ( 110 [ a ] ID 169 ல் இருக்கிறது . இது முதல் விலாசம் போலும் 
இடையிடையே ஏடுகள் இல்லை . மூணு பத்தியாக எழுதப்பட்டுள்ளது . 

இதில் , நஷ்சேத்திர மரண கெண்டிகம் . தூதுவளை வேற் பற்பம் , பித்த 
வாயுவுக்கு மருந்து , முளை வெளியிலே கண்ட மூலத்துக்கு , மந்தாக்கினி 
முதலான சூறணம் , நேத்திரவாயுவுக்கு கிருணிக்கு மருந்து முதலியன 


உள்ளன . 


12 வது தொகுப்பு 


75 


வரிசை எண் . 1178 

சுவடி எண் . 566 ( c ) 
வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்ட நிலை . 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . கி எண்ணிக்கை : 250 . 

கி எண்ணிக்கை : 250. அளவு : 30X3 செ.மீ 
ஏழுத்து : தமிழ் . ஆசிரியர் : பலர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


லிங்கம் வராகனெடை 

1 
ரசகற்பூரம் 

1 
வாளம் பலம் 

1 
முத்து விறை ,, 

1 
இது சேத்து கல்வத்தில் அறைக்கவும் . 

வீர மெழுகு வீரம் விராகனெடை 1 முருங்கப்பூ செப்பு நெருஞ்சி 
சார் விட்டுக் காச்ச மெழுகாகும் . 


முடிவு : 


வெடி பிளந்த பின்னுக்குச் சிப்பிச் சுன்னம் 

விளக்கெண்ணெய் நெய்யுடனே நெல்லிக் காயும் 
அடிக்கதிலே அரைத்து நீ பூசிப் பாரு 

அப்பனே மண்டலத்தில் துலக்க மாமே 


177 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் வெவ்வேறு ஏடுகள் உள்ளன கடைசி 2 ஏடுகளில் 169 
முதல் 177 வரை பாட்டெண்கள் உள்ளன . 

இதில் , பேய்க்குமட்டிக்காய் எண்ணெய் , சூதக வாயுவுக்குலேகியம் 
கன்னக் கிரந்திக்கு எண்ணெய் , விப்புருதிக்கு எண்ணெய் முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 


1179 . 


சுவடி எண் : 567 


வைத்தியத் திரட்டு-மிக்கேல் 

ஞானியார் ஆச்சரியம் . 
ஏடுகள் : 176. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 8000 . 

அளவு : 43X3 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : மிக்கேல் ஞானியார் (மண்டைக் காட்டுக் 
காரியாவிளை ) முழுமை : முற்றற்றது . 


76 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆதியாங் கடவுள்மல ரடிபணிந்து பொதிகை 

ஐயமது யிருக்குவரு நோய்க்கணு காதுரைக்கும் 
அவுடித வியல்வறிந்திட அகந்தனில் நினைந்து தயவால் 

ஏதமாஞ் சுருதி முனிவோர்கள் புகலதில் 


முடிவு : 


அதாவதாக நல்லெண்ணெய் தனிலொன்றிடு 

அரமண்டலம் புகட்டு அண்டாது நீரழிவு 
பண்டுதா னறிய விது 

அருளினார் அகத்தீசனே . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் கதளி ரசாயனம் , மேகத்துக்குப் பித்துப்பிணி ரசாயணம் 
பட்டை ரசாயனம் , , 

கெந்தக ரசாயனம் , கமலாதிகிருதம் , கிராணிக் 
கழிச்சலுக்கு , உள்ளி நெய் , ஆறுவகை மூலத்துக்கு நாயிருவி நெய் , 
சண்டமாருத லேகியம் , புளியிலைக்குளம்பு . விஷத்துக்குக் கடுகரோகணி 
குழம்பு முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 1180 . 


சுவடி எண் : 568 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 122. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் , கி . எண்ணிக்கை : 4000 . அளவு : 45x3 செ . மீட்டர் 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 
ஆதியாங் கடவுள் பாதம் 

அடியினைத் தொழுது போற்றி 
சோதியா முகவன் பாதம் 

தொழுதுமே யிலருக் காயி 
நீதியால் சகிலுவு றோகம் 

நேரிட்ட விபரந் தன்னை 
வீதியாய் யுலகில் சொல்ல 
விமலனார் காப்புத் தானே 

1 


12 வது தொகுப்பு 


77 


முடிவு : 
காயமாம் வகைவ கைக்கு 

கழஞ்சுரெண் டாக வாங்கி 
சாயவே யிஞ்சி நொச்சி 

சாறினி லரைத்துக் கொண்டு 
தேயவே உளுந்து தட்டி 

திரட்டியே நிழலு லத்தி 
ஓயவே யிஞ்சிச் சாற்றில் 

உரைத்திடக் கபங்கள் போகும் . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் , சிகப்பு 18 , உல்பனச் சிகப்பு , 5 - ம் , 5 - ம் , உள் சிகப்பு 8 , 
அசாத்திய சிகப்பு 1 , உல்ப்பன சுரம் 10 , வாலைகளுக்கு 

, குளிர்சுரம் . 
மாந்தம் 22 , சன்னி 5 , உள்மாந்தம் 8. வாத நிதானம் 8. கறணிகம் 3 , 
நாய்முள்ளு நிதானம் 3. வாய்வு நிதானம் , மருந்து வாகடம் , கணம் 18 . 
எச்சி 6 , பேர் குணம் மருந்து , அக்கரம் 7 , போகுணம் மருந்து , நீலி 
அக்கரத்தின் குணம் , எச்சிகுளிகை முதலியன உள்ளன . 


வரிசை எண் 1181 . 


சுவடி எண் . 569 


வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 26 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . 

மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு . 
6-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 400 . அளவு : 201X3 செ . மீட்டர் : 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் : 


வெள்ளைப் பாசா ( ன ) த்தை இலுப்பைப்பால் விட்டு 
[ வி ] ரட்டி ரவியில் வைத்து கபால 
ஓட்டை சுண்ணமாக ஊதிப் - பொறுதியாம் 
குகை செய்து மேல்சில்லு ஒன்று செய்து 


முடிவு : 


வெள்ளை காண்கிறதுக்கு மருந்து 


கிராம்பு - 5. சிவந்த அம்மான் பச்சரிசியிலை ஒரு எலுமிச்சங்காயளவு 
இது ரெண்டையும் அரைத்து பசுவின்பாலில் கலந்து சீனிச்சர்க்கரை 
போட்டு குடுக்கவும்- தீரும் . 
வெள்ளை சாயிகிறது உடனே நிக்கும் 

குருவே துணை 


78 

தமிழ்ச்சுவடிகளின் 
காலம் : 

இல்லை 
குறிப்பு : 

இதில் வெள்ளைப்பாசானக்கட்டு , பூ நீர் விபரம் , வசியம் , வெள்ளை 
விழுகிறதுக்கு மருந்து , நீர்க்கடுப்புக்கும் மேகத்துக்கும் மருந்து , உடம்பு 
காங்கைக்கும் , வெள்ளைக்கும் , பித்தத்துக்கும் , பெரியவியாதிக்கு 
வெள்ளைக்கி யிந்திரிய பேதி , பிரமியம் பெரும்பாட்டுக்கு , காது செவுடுக்கு 
வாழாத பெண்ணுக்கு , சொக்குப்பொடி , மரப்பு , வெள்ளைக்சி முதலியன 
உள்ளன . 

ஒரு ஏட்டில் சக்கரங்களுடன் ராமஜெயம் எழுதப்பட்டுள்ளது இதில் 
வெவ்வேறு ஏடுகள் உள்ளன . 


சுவடி எண் 570 முதல் 575 வரை உள்ள 6 சுவடிகள் சுவடி எண் 
293 , 294 , 296,297 , 298 , 299 ஆகிய எண்களில் பதிவாகி காட்டலாக்கு 
செய்யப்பட்டுள்ளன . எனவே 570 முதல் 575 வரை சுவடிகள் இல்லை . 


வரிசை எண் : 


1182 . 


சுவடி எண் : 


576 ( a ) 


வைத்தியதிரட்டு 
ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுதுபட்ட நிலை , 
பக்கத்திற்கு : 7-9 வரிகள் . கி . எண்ணிக்கை : 600 . 
செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : பலர் . 

முழுமை : 
முற்றற்றது . 


அளவு : 42X4 


தொடக்கம் : 


1 


1 


சந்தனம் 

பலம் 
இலாமிச்சம்வேர் பலம் 
ஆலாசம்வேர் பலம் 
வில்வவேர் 

பலம் 
--ட்டு நாளி தண்ணீர் விட்டு 
விட்டு கயாழம் ஊறவும் . 


1 
1 


மரக்கால் தண்ணீர் ...... 

i ...... எண் 


முடிவு : | 


நாளப்பா உட்டன நெய் சிலேட் மங்கள் 

நலமான அக்கினியாம் மந்த வாய்வு 
தாளப்பா கையெரிவு காந்த மெல்லாம் 
தவறுண்டே போகுமடா நெய்யிற் கொள்ளே , 


4 . 


காலம் : 

இல்லை . 


79 


12 வது தொகுப்பு 
குறிப்பு : 


இதில் கொத்தமல்லிச் சூரணம் , பஞ்சவள சிந்தாமணி , பிள்ளைப் 
பால் சுரக்க , விரோசனம் இராமபாணம் , கவுசிகக் குளிகை , வெண் 
காரக்குளிகை , சன்னிக்கி பெரியகுளிகை . அக்கினி குமாரன் குளிகை 
சுரமெண்பதுக்கும் குளிகை , ஆனந்த வயிரவன் கோடா சூளிகை, பெரிய 
முதண்டன் குளிகை முதலியன உள்ளன . 


ooooooooooooooooooooo000 


வரிசை எண் . 1183 . 


சுவடி எண் . 576 ( b ) 


திருமூலர் தண்டகம் 
ஏடுகள் : 10 ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : வரிகள் 
கி . எண்ணிக்கை : 400 . அளவு ; 42X4 செ . மீட்டர் . 

எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : திருமூலர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 
சீருலவு பூரணசின் மயமான சோதி 

சிதம்பரத்தின் சூட்சாதி சூட்சந் தன்னை 
வாருலவு பூண் முலையாள் உமைக்குச் சொன்னார் . 

மகத்தான வித்தை நந்திக் குபதே சித்தாள் 


முடிவு : 


ஆமப்பா விந்நூல் தான் நீல கண்டமது 

சூட்சத்தில் சூட்சம் கண்டு 
வோமப்பா பொரிவாய் மூலங் கண்டு 

வொரு மருவில் மாத்திரைப்போ தூணிப் பாரு 
தாமப்பா முன்மூல வர்க்கத் தோடே 

தானொருவன் ஆறுகோடி சித்து மாட 
நாமப்பா நந்திகுரு வான மூலம் 
நாங்காட்ட நலமா முத்தே ! 

102 
திருமூல சுவாமி யருளிச்செய்த தண்டக முற்றும் . 

சிவகுருவே துணை 

முற்றும் . 
காலம் : 

இல்லை . 
குறிப்பு : 

இதில் தலைப்பு இல்லை ஏடுகள் தலை தடுமாற்றமாக உள்ளன . 
இதன் கடைசி இதன் அடுத்த ஏட்டில் முடிகிறது . 

இதில் , சக்கரம் , முப்பூவின் முறை , வாதிபார்க்க , நூல்பாடும் 
விதி , அமுக்கிராய் மூலம் வாங்க , பூமியில் நிதிக்கேக , சாகாத மூலம் 
வாங்க , விசுவித்தை , வயிரவர் தியானம் , முதலியன உள்ளன . 

இது எமது சுவடி எண் . 38 ( b )/ D . 66. போன்றது . 


80 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் . 1184 

சுவடி எண் 576 ( c ) 
அகத்தியர் தண்டகம் 
ஏடுகள் ; 5 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 9 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 200 . 

அளவு : 42X4 செ.மீ. 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


அந்தணர் பாதம் போத்தி 

யறிவுடன் வாழ்வோர்க் கெல்லாஞ் 
சந்தத பூமி மீதில் 

சாத்திய தண்ட கந்தான் 


முடிவு : 


ஆமே சிவனை யடி தொழு தேத்தி 
மானே பார்பதி மக்களு மானோம் 
வீணா யிருந்து விஞ்சுவர் கண்டாய் 
நானே தண்டகம் நாடுமுறை முத்தே . 
அகஸ்தீசுபர் தண்டகம் முற்றும் 

குருவேதுணை 
காலம் : 


104 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் அஞ்சனம் வசியம் உருமாற்றம் முதலியன உள்ளன . 
இது எமது சுவடி எண் 17 ( d ) / D 22 போன்றது . 


வரிசை எண் 1185 


சுவடி எண் . 576 ( d ) 


கொங்கணர் தண்டகம் 


ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 9 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 600. அளவு : 42X4 செ.மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : கொங்கணர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


வெளிகடந்த வெளியொளியை சுளினை காப்பு 

வேதாந்த விபரித்தி னறிவே காப்பு 
தலிகனலும் காலுமொன்றாய் முன்வந் தானும் 

தம்பனத்தில் மோகனத்தாய் பதமே காப்பு 


12 வது தொகுப்பு 


81 


முடிவு : 


விதியறிந்தேன் கருத்தலையி னுபாய நன்றி 

விட்டகுறை கட்டமுறையை யறிந்து கொள்வான் 
பதியறிந்து மனம்பதிந்து விதியைக் கண்டு 
பலன் பெற்றோர் பச்சணியின் முளுதே . 

குருவே துணை 


108 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் குருவறிய , மூலமந்திரம் , கணவதி உருவறிய முதலியன 
உள்ளன . இதன் தொடக்கம் முன் ஏட்டில் உள்ளது . 

இது எமது சுவடி எண் 35 [ d ] / D 60 போன்றது . அது , கொண்டக 
பட்சணி நூறு என்றுளது . 


வரிசை எண் . 1186 


சுவடி எண் . 576 ( e ) 


சுந்தரமூர்த்தி முப்பத்தாறு 
ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 9 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 150. அளவு ; 42X4 செ.மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : சுந்தரானந்தர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


சீரான உமைதேவி பத்தற் போற்றி 

செகமெகுளுஞ் சுந்தரனார் புலியோர் மெய்க்கப் 
பேரான அதியநூல் முப்பத் தாறும் 

பிரியமுடன் பாடுதற்குக் குருவைப் போற்றத் 


முடிவு : 


வரைந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு சிப்பி 
வைத்து பிறகு மந்திரம் 108 செவிக்கவும் 
செவிக்கிர நேரம் 9 வட்டத்திலும் உமிபாவி 
யதற்கு மேல் ஒரு நெருப்புத் தணல் வைக்கவும் 

சிவனே துணை 
காலம் : 


இல்லை . 


82 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் 21 பாடல்கள் முழுமையாயுள்ளன, 22 - ம் பாடலில் பாதியி 
லிருந்து வேறு மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன . 

இது எமது சுவடி எண் 226 ( i) / D 365 போன்றது . 

இதில் கல்லெலி , தவளை , அணில் , காகம் , பூனாஞ்சிட்டு . அடைக் 
கலங்குருவி , கரிக்குருவி , கொட்டைக்கரிச்சான் , மாடப்புறா , பூச்சி 
முள்ளுக்கூடு, கவுதாரி , காடை , மீன்கொத்தி முதலான பட்சிகளின் 
கூடுகளில் 

காணப்படும் வேர்களை எடுத்துவந்து உருச் செபித்து 
உபயோகிக்க சித்திகள் உண்டாகும் என்பதைக் கூறும் நூலிது . 


000000000000 


வரிசை எண் . 1187 

சுவடி எண் . 576( 1 ) 
அகத்தியர் ஆயிரத்திருநூறு 

கர்மகாண்டம் 


ஏடுகள் : 43 . ஏட்டின் நிலைமை : 

மிகப்பழுதுபட்ட நிலை 
பக்கத்திற்கு : 6-9வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 42 x 4 செ.மீ 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் ; அகத்தியர் . முழுமை : முற்று முளது . 
தொடக்கம் : 


ஆயிரத் திருநூறு முன்னூ 

லாய்ந்து முற்காண்ட சூத்திரம் 
பாயிரத் தொகுதி என்று 

பாடியே வயித்திய மாக 


முடிவு : 


300 


திண்டுமுண்டு செய்யாதே கொலைசுடுதே 

தீவினைக ளாக்காதே செடம்போக் காதே 
பண்டுசொன்ன முறையை நீ விட்டு ஓடாதே 

பண்டிதனே வயித்திய நூல் காண்ட முற்றே . 
இந்திர சாலம் ஆயிரத் திருநூறு , வயித்தியகாண்டம் 

முன்னூறு முற்றியது 
சிவகுருவே துணை 

அரி ஓம் நம நன்றாக . 
காலம் : 


இந்த ஏடு எழுதினது தாருண வருடம் தை மீ 24 ம் தேதி ) 
எழுதி முடிந்தது , சாவுகச்சேரி வயித்தியம் வேலாயுதர் ஆறுமுகம். 
சிவமயம். வயித்திய காண்டம் முன்னூறும் எழுதினது ஆதி . 


12 வது தொகுப்பு 


83 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 8 / D9 , எண் 9 / D10 ஆகியவற்றின் 
வேறாயது. 


இதன் தொடக்கத்தில் பாயிரம் என்றுளது . இறுதியில் வயித் 
திய காண்டம் முன்னூறு முற்றியது என்றுளது . 


இதில் : பிண்டபற்பம் , பெரிய இராமபாண மாத்திரை, கெற்பத் 
துக்கு எண்ணெய் , மூலநோய் , சயத்துக்கு , விஷத்துக்கு , வல்லாரைக் 
கற்பம் , அஞ்சன மை , பெரிய இராமபாண சதுலவியாதிக் குணமாத்திரை 
நாசித்தூள் , அகத்தியர் குழம்பு , தாளக செந்தூரம் , இராமபாணமாத்திரை 
முதலியன உள்ளன . 


000000000000000000000000 


வரிசை எண் : 1188 

சுவடி எண் 576 ( g ) 
வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 4. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 5-7 
வரிகள் . கி.எண்ணிக்கை : 120. அளவு : 42X4 செ மீ. எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


குதிரை வலிக்கு நெய் 
கூவம் பழமும் பழைய அரப்பும் புதிய மிளகும் இந்துப்பு எருக்கம் 
பால் எருச்சாம்பல் எவக்குதிரைவலி இதுவே வைய்ய மேனிச் சொல்வார் . 


முடிவு : 


அதிகப்பட்ட செங்கண்மாரி நாலாமுறை மாது மென்று குஞ்ஷாசா 
சொன்னார் . இதுக்கும் பாலுஞ் சோறும் பச்சைத் தண்ணீர் தொடக் 
கூடாது . அறியவும் . வெந்நீர் முழுகவும் . அரப்பு சீயக்காய் அறியவும் . 
காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 

இதில் குதிரை வலிக்கு நெய் , மூலநோய்க்கு கொட்டார குளிகை 
முதலியன உள்ளன . 


000000000000000000000000 


84 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் . 1189 


சுவடி . எண் . 576 ( h ) 


அகத்தியர் சொய சூத நூல் 


ஏடுகள் : 2 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 5-6 
வரிகள் கி . எண்ணிக்கை : 60 அளவு : 42X3 . செ . மீட்டர் . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


தாயான உன் மலையாள் பாதங் காப்பு 

சாத்திரமோ ஆயிரத்து இருநூத்துக் குள்ளே 
தோயாத கருவொன்று கருவலை இல்லை 

சொல்லடக்க மாயுரைத்தேன் வழலை ஒன்று 


முடிவு : 


இசையான வன்னிகலை தானே இரண்டு 

இரட்டீர யுப்பு வெனும் வேணு மோடா தண்ணீருக்கு 
மசையாத மண்ணுக்குக் கலைதா னாத்து 

ஆறுகலை னாலுக்குள்ளே அதிகம் வேண்டாம் 
பாவான ஆகாசம் சேர்ந்து போகும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது முழுதும் இன்மையால் செய்திகள் அறியக் கூடவில்லை 


00000000ooooooooo000 


வரிசை எண் . 1190 


சுவடி 

எண் .577 


அகத்தியர் சூத்திரம் 
ஏடுகள் : 25 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை பக்கத்திற்கு :6-7 
வரிகள் . கி.எண்ணிக்கை : 500. அளவு : 32x24 செ.மீ. எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : 

மூழுமை : முற்றற்றது .. 
தொடக்கம் : 
பாரப்பா மதுரைக்கு நேரே தெற்கு 

பரிவான சித்தர் மடம் பகரக் கேளு 
நேரப்பா மடங்களது யெட்டுண் டப்பா 

நிலையான பெருமையெல்லாம் நிகழ்த்துரேன் . 


12 வது தொகுப்பு 


85 


முடிவு : 


பஞ்சப்பா பசுவினுட பாலா லாட்டு 

பாங்காக வில்லை செய்து ரவியில் போடு 
நெஞ்சப்பா நீளலுத்தால் நக ..... .யத்து 

நிலையாகப் பீங்கானில் வைத்துக்கொள்ளே . 
கொள்ளப்பா ஒருவாரங் ..... 


129 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் மதுரைக்கு தெற்கேயுள்ள சித்தர்மடமும் அதன் சிறப்புக்களும் 
கூறப்பட்டுள்ளன . இரண்டாம் ஏட்டில் சதுரகிரிச்சட்டைமுனி வழக்கம் 
என்று காணப்படுகிறது . 


சை எண் : 


1191 


சுவடி எண் 578 ( a ) 


அகத்தியர் சூத்திரம் பதினாறு 


ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 100. அளவு 29X2; செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் : 


அரிதாரம் பிருதிவியாய் நிற்கும் நிற்கும் 

அரியதோர் சவ்வீரம் அப்ப தாகும் 
பெரிதான கெவுரிதான் தேயு வாகும் 

பின்னுமொரு வெள்ளை தான் வாயு வாகும் 
வரிதான லிங்கமா காச மாகும் , 


முடிவு : 


யேற்றிடில் சன்னி தீரும் 

மெழும்பிடில் குட்டந் தீரும் 
பாத்திடப் பரங்கி தீரும் 

பார்வைசூனியமுந் தீரும் 
கோற்றிருங் கண்ட மாலை 

குன்மங்கள் முதலாய்த் தீரும் 
ஏர்த்திடு வியாதிக் கெல்லாம் 
ஏழுநாள்ப் பத்திய மாமே 

தேவி சகாயம் 
அகஸ்தியர் பதினாறு முற்றும் 

சிவமயம் 


86 


தமிழ்ச்சுவடிகளின் 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் சவ்வீரம் கெவுரிவெள்ளை , லிங்கம் காந்தம் முதலானவை 
கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


1192 . 


சுவடி எண் : 578 ( b ) 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
4-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 300. அளவு : 30X3 செ . மீட்டர் . 
எழுத்து ! தமிழ் , ஆசிரியர் பலர் . முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


3 


3 


சாம்பிராணி விராகனெடை 
தாளிசபத்திரி 
அகில்கட்டை 
லாமிச்சவேர் 
லவங்கப்பூ 
பிலாக்கட்டை 
தேவதாரம் 2 
கிராம்பு 

2 
சடாமாஞ்சி 1 


3 
3 
3 


3 


முடிவு : 


அத்துடன் புனுகு பச்சைக்கற்பூரம் . சந்தணத்தர் . இவைகளையும் 
கூடவிட்டு அரைத்து சிமிளில் யெடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியது . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் தாது புஷ்டிக்கு மருந்து , பவுந்திரபுண் முதலியன உள்ளன . 


00000000000000sooo00000 


12 வது தொகுப்பு 


87 


வரிசை எண் : 


1193 


சுவடி எண் : 579 ( a ) 


அகத்தியர்க்குபதேசம் பண்ணின 

சூத்திரம் 
ஏடுகள் : 30. ( 9 , 26 ம் ஏடுகள் இல்லை ) ஏட்டின் நிலைமை : பழுது 
பட்டது . பக்கத்திற்கு : 8-10 வரிகள் . கி . எண்ணிக்கை : 800. அளவு 
17 X 3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : 
முற்றற்றது . 


தொடக்கம் : 


விதித்ததோர் வட்டத்தில் மேவுந் திருவடி 
மதித்ததோ ரபிமனம் பாதியிட மாகி 
உதித்ததோ ரவ்விட மோங்காரத் துள்ளே 
சதித்ததோர் பூரணம் தானது வாமே . 


முடிவு : 

செய்யப்பா வில்லை தீர்வு வத்தி 
செய்யப்பா உவரில்க் கலந்து வைத்து 
மெய்யப்பா குடி .... 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது வினா விடையாகவுள்ளது . நல்ல செய்யுள் நடையில் உள்ளது , 


வரிசை எண் : 1194 

சுவடி எண் : 579 ( b ) 
வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
7-10 வரிகள் . கி . எண்ணிக்கை . 

அளவு 17X3 . செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


200 . 


தொடக்கம் : 


4 


நவச்சாரக்கட்டு 
வெடியுப்பு 

பலம் 
அப்பளக்காரம் பலம் 
நவச்சாரம் 

பலம் 1 


தமிழ்ச்சுவடிகளின் 


வெடியுப்பையும் அப்பளக்காரத்தையும் தனித்தனியே பொடி 
பண்ணி வைத்துக்கொண்டு , சட்டியில் நாலுவிரல் கொண்ட மணலிட்டு 
அதின்மேல் ஒலைச்சுருளை வைத்து 


முடிவு : 

உத்திர வயிரவா உன் சாத்திரத்திலுண்டான பூதப்பிரேத பிசாசுகளை 
யெல்லாம் கட்டிக் கபாலஞ் செய்து தாட்டியாவலி வலி சற்பந்தரி முரி 
விஷ நசி பட்டு சுவாகா . 
காலம் : 

இல்லை 
குறிப்பு : 


இதில் நவச்சாரக்கட்டு , சீனச்சுன்னம் , கருமத்து , செம்பு . 
மெழுகு . அண்டமெழுகு , பீனிசத்துக்கு ஆகியவை உள்ளன . 2 மந்திர 
ஏடுகள் சக்கரங்களுடன் உள்ளன . 


வரின் 

சை எண் : 1195 


சுவடி எண் : 580 ( a ) 


அகத்தியர் சூத்திரம் -50 
ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6-7வரிகள் . கி . எண்ணிக்கை : 300 . 

அளவு : 36X3 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


. 


த்தை கணபதியைக் குகனை 
வழுத்தியே யென்னாளு மனத்தின் 
மறயாமல் மயமான பேரொளி 


முடிவு : 


காலான வயித்தியத்தை புறுதியாக 

கைமுறைகள் தப்பாமல் கருவாய்ச் செய்தாற் 
பாலான நிறமுடைத்த பிரம னாவான் 

பாரிலே வாழ்பவர்க்குக் குருவு மாவான் 
சேலான விழித்திருவின் செல்வ னாவான் 

சிந்தையிலே களங்கமற்ற சித்த னாவான் 
னாலான சுருதிமூதற் பரமன் சொன்ன 
நல்வழியே முனியிதனை நவின்றான் முற்றே . 

அகத்தீசுர நாயனா ரருளிச்செய்த 
ஆத்திரம் அன்பது முற்றும் 

சிவமயம் 


50 


12 வது தொகுப்பு 


89 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 321 ( f ) | D 608 போன்றது . பாடவேறுபாடுகள் 
மிகுதியும் காணப்படுகின்றன . அது அகத்தியர் மூப்பு ஐம்பது என்ற 
பெயருடையது . இதில் அகத்தியர் சூத்திரம் ஐம்பது என்றுளது . முதல் 
ஏடு மிகவும் ஒடிந்துள்ளதால் தலைப்பும் காணப்படவில்லை . 


வரிசை எண் : 1196 


சுவடி எண் . 580 ( b ) 


அகத்தியர் சூத்திரம் -35 [ 36 ] 

ஏடுகள் : 7 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6-8 வரிகள் . கி.எண்ணிக்கை : 250. அளவு : 36x3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


பாரப்பா செம்பினுடவெள்ளை கேளு 

பரிவான தாம்பிரத்தைக் குகையுள் வைத்து 
சேரப்பா பதினைந்து பருவமுங் கூட்டிச் 

சேர்ந்துருகும் போதினிலே மருந்து கேளு 


முடிவு : 
வாமப்பா விந்தவகை மருந்தை செய்தால் 

மருத்துவன் பேருரைத்திடவே நோய்க ளோடுந் 
தாமப்பா வெட்டிரண்டு மிருபத்தஞ்சுந் 

தடை யறவே யுருவேறச் சுத்தி யாமே . 


36 . 


அகத்திசுர நாயனாரருளிச் செய்த 
சூத்திர முப்பத்தஞ்சு முற்றும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது எமது சுவடிஎண் 15 ( b )/ D , 16. எண் 324 c ) / D 638 போன்றது . 
இதில் எண் 35 என்றுள்ளது . ஆனால் பாடல்கள் 36 உள்ளன . அச்சுவடி 
களின் அகத்தியர் வைத்தியம் 36 என்றே காணப்படுகின்றன . 


90 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1197 


சுவடி எண் : 580 ( c ) 


நந்தீசுரர் சூதமுனிக்கு உபதேசித்த 

சூத்திரம் நூற்றுப் பத்து 


ஏடுகள் : 21 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 650. அளவு : 36X3 செ . மீ . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : நந்தீசர் முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


நந்தீசர் பொன்மலர்த்தாள் தன்னைக் கையால் 

நமஸ்கரித்துச் சூதமுனி நம்பனே யடியேற் 
கிந்திரனோ லக்கமென விரத வித்தை 

செய்யவெது வகையியம்பாயென் றிரந்து கேள்க்கத் 
தந்திமுகன் றனைப் பணிந்து யுரைத்திடுவார் நந்தி 

தாரணையி லுள்ளவர்க்குச் சாகாக வரமு 
மந்திரத்தா லட்டசித்தியாகு மந்த வாறும் 

வயதின்வண்ண மாகுமதின் வன்மாதி தானே . 


முடிவு 


நீதியாங் குருநாத னினையடி நீங்காதே 

நிழலுன்னைக் காப்பதுபோல் நீகுருவைக் காரு 
பாதுசெய்து காத்திடுவா நிந்த நூலைப் 
பார்த்தவர்க்கே முத்தியுண்டாம் நூற்றுப் பத்தே . 
நந்தீசுரர் சூதமுனிக் குபதேசித்த சூத்திர நூல் 

நூற்றுப்பத்து முற்றும் 


111 


சிவாய நமா 


குருவே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் இரதபற்பம் , சீராமசெந்தூரங் குப்பிவைப்பு வகை , உப்பு 
கட்டு செம்பு சுத்தி , கெந்தகக்கட்டு , துரிசுச்செம்பு நாகசெந்தூரம் , 
கெந்தகத்தயிலம் , வங்கசெந்தூரம் , அரிதார செந்தூரம் , கெந்தகமெழுகு 
இரதகுளிகை , கெந்தக செந்தூரம் , செந்தூரம் , சரக்கு கட்டும் வகை , வீர 
வைப்பு , பஞ்சபாடாண வைப்பு , பறிக்குரு முதலியன உள்ளன . 


12 வது தொகுப்பு 


91 


வரிசை எண் . 1198 

சுவடி எண் 580 ( d ) 
அகத்தியர் சூத்திரம் -205 


ஏடுகள் : 34 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 1200 அளவு : 36X3 செ.மீட்டர் . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


பூரணமாய் முன்மூலம் போதயிற் சூடாம் 

புகை யெழும்பி மேகமதாஞ் சிரசிற் சூடாய் 
காரணமாய் நீர் கலந்து கண்ணில் நோயாங் 

கனலெழுந்த வாயுவினால் சூலை ரோக 


முடிவு : 


203 


204 


சஞ்சீவி யாகுமிந்த விருநூறுஞ் சொன்னோஞ் 

சண்டாள வீசத்தோர்க் கீய வேண்டாம் 
வாய்மையுடன் கிருதங்க ளெண்ணை செய்து 

வைத்திடுவாய் அனுப்பானம் வைத்தியந்தாள் முற்றே . 
முற்றுமே தெட்சிணா மூர்த்தி பாடல் 

முன் பின்னு மாராய்ந்து வைத்தியத்தைச் செய்தார் 
ச ......... 

பற்றுவிட்ட சித்தரைப் போல் புவியில் வாழ்ந்து 
பரமகுரு வாயிருக்கச் செய்திட் டோமே 

அகத்தீசுர நாயனாரருளிச் செய்த 

இருநூற்றஞ்சு முற்றும் 


205 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது எமது மகால் சுவடி எண் 17 ( a ) / D . 19 , எண் 124 ( d /ID.204 எண் . 
311( e ) D 566 1 எண் 323 ( a ) / D 622 போன்றது . முன் சுவடிகளில் 
அகத்தியர் பற்பமுறை 205 என்றும் காணப்படுகின்றது . 


92 


தமிழ்ச்சுவடிகளின் 
சுவடி எண் . 580 ( e ) 


வரிசை எண் . 1199 


பரப்பிரம்ம மூர்த்தி வயிரவ சாமியாருக்கு 

அருளிச் செய்தது 
ஏடுகள் : 8 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
5.6 வரிகள் . கி . எண்ணிக்கை : 200. அளவு : 36x 3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : பரப்பிரம்ம மூர்த்தி . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


உப்பு , இந்துப்பு , வெடியுப்பு , கல்லுப்பு . அட்டுப்பு ஆக வகை 
அஞ்சு உப்பும் வகைக்கு ஒருபலம் , நவச்சாரம் ஒருபலம் . யெவச்சாரம் 
ஒரு பலம் , பொறிக்காரம் பலம் மூணு , சீனக்காரம் மூணுபலம் , கெந்தகம் 
பலம் ஒன்று 


முடிவு : 

நெல்லிக்காய் கந்தகம் மேலும் கீழுமாய் வைத்து ஒரு ஓட்டுலே 
வைத்து மேலே எருவு 

பதினாறு பொடம் 
போட்டால் மெ ........... ம் வருன்ன மாகும் . 


காலம் : 


| 


இல்லை . 


குறிப்பு : 


ஏடுகள் ஒடிந்தும் சிதைந்தும் உள்ளன . 
இதில் செங்கத்திரு தயிலம் , வங்க பற்பம் . சித்தாமுட்டித் தயிலம் 
மேகவியாதிக்குத் தலைமுழுக , மகாபூதிகா தயிலம், குழந்தைகளுக்கு 
ரப்பு கண்டுதானால் கிசாயம் , தாம்பூல பற்பம் , அசுவகெந்தி பணம் . 
முதலியன உள்ளன . 

NX 
வரிசை எண் 1200 . 

சுவடி எண் . 581 
அகத்தியர் வைத்தியம் -110 


ஏடுகள் : 43. ஏட்டின் நிலைமை : சற்றே பழுதுபட்டது . பக்கத்திற்கு . 
8-10 வரிகள் . கி . எண்ணிக்கை : 700. அளவு : 12 X 4 செ . மீட்டர் : 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் , 

. 
தொடக்கம் : 


சொல்லுகிறேன் பொன் வெள்ளி யிரும்பு செம்பு 

தோராத காரியம் வெள்ளீ யந்தான் 
சொல்லுகிற மித்திரத்தின் வகையைக்கேளு 
கோமயமோர் காடியெண்ணை யெருக்கம் பாலின் 


12 வது தொகுப்பு 


முடிவு : 


மோமப்பா விஷபாகந் தீருங் குட்டம் 

முத்தமனே சன்னிமுதல் லென்பது வாதம் 
தாமப்பா நீரடைக்கும் களலைப்புத்துத் 

தான் கரையு மநீதற்குச் சாற்றி னோமே . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் 110 பாடல்கள் இருந்தும் முற்றும் என்று இல்லை . இது எமது 
சுவடி எண் 234 ( a ) | D 386 போன்றது , ஆனால் பாடல் - வேறுபாடுகள் 
ஏராளமாக உள்ளன . இது நல்ல பாடமாக கருதப்படுகின்றது . 


000000000000000000000000 


வரிசை எண் : 


1201 .. 


சுவடி எண் : 582 


அகத்தியர் ( பின்னூல் ) எண்பது 
ஏடுகள் : 32 , ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . பக்கத்திற்கு 11-12 
வரிகள் . கி . எண்ணிக்கை ; 700. அளவு : 13 X 3 ) செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் , முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


முன்னூல் யெண்பதுஞ் சொன்னே முதலே காப்பு 

மூலத்தில் நின்றகண பதியைப் போற்றிப் 
பின்னூல் யெண்பதுஞ் சொல்ல ஆயி காப்பு 
பேறான யென்குருமா முருகன் காப்பு 


முடிவு : 


கோணமென்ன வழலைவிட்ட ரசவா தந்தான் 

குடல்வாதம் பேதமல்லாற் குணமா காது 
கானமென்ன யிந்தநூ லெண்பதையுந் தொட்டால்க் 
காசினியில் லவன்யோகி கடைதான் முற்றே . 

அகத்தியர் எண்பது முற்றும் . 

ஸ்ரீராமஜெயம் 
காலம் : 


83 


இல்லை 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , சாரதி , குருமுடிக்க , ரசபதங்கம் , அரிதாரபற்பம் , சுரகோடாலி 
சயத்துக்கு செந்தூரம் , விக்கலுக்கு . யிடுமருந்து பல்வலிக்கு . ஒருத்தலை 
வலிக்கு , பிரளிக்கு . கிரந்திக்குப் புகை . பேதி மாத்திரை, தாம்பிர பற்பம் 
முதலியன உள்ளன 


இது எமது சுவடி எண் 262 ( b ) | D468 அகத்தியர் பின்னூல் எண்பது 


போன்றது . 


வரிசை எண் : 


1202 


சுவடி எண் : 


534 


அகத்தியர் சூத்திரம் -48 
ஏடுகள் ! 25. ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . பக்கத்திற்கு : 8-10 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 200. அளவு : 

13X31 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


வாதமென்ற நூல்களெல்லா மொடுக்கி ஒன்றில் 

மாட்டவே சின்மயந்தான் கணபதியுங் காப்பு 
நாதமென்ற உடையவளும் சிவனுங் காப்பு 

நாதாந்த மனோன்மணித்தாய் பாதங் காப்பு 


முடிவு : 


நாட்டுகின்ற வித்தையெல்லாம் பாம்பு நஞ்சு 

நலமான கருவிதுதான் நன்றாய்ப் பாரு 
பூட்டுகிற பூட்டெல்லா மிதுதா னென்று 

புகழ்ந்திட்டே னுளக்கருச் சூஷ்த்திரந்தான் முற்றே . 
காலம் : 


48 


சித்திரபானு வருடம் அற்பிசி மாதம் 1 ந்தேதி எழுதி முகிந்தது . 
நாகய்யன் எழுத்து 
குறிப்பு : 


இதில் தலைப்புக்கள் இல்லை . இது எமது சுவடி எண் 289 ( b ) / D514 
அகத்தியர் பூரண சூத்திரம் 48 ன் வேறாயது . 


12 வது தொகுப்பு 


95 


வரிசை எண் : 


1203 


சுவடி எண் : 


585 


அகத்தியர் வைத்தியம் 80 


ஏடுகள் : 21 ( 91--111 ) ஏட்டின் நிலைமை : 

சிறிது பழுது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . கி எண்ணிக்கை : 1100. அளவு : 31 / X 3 , 
செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 

அகத்தியர் . முழுமை : 
முற்றுமுளது , 


ஆசிரியர் : 


தொடக்கம் : 


அரன் கயிலை விட்டு நான் தெட்சிணத்தில் வந்து 

அளவிறந்த கோடி சித்தர் முனிவ ரிஷிகளுமாய் 
பரந்தொரு பொதிகைதனி லிருக்கும்போது 

பாடினது வாதமொரு வயித்தி யந்தா 
னிரந்தரமா யொருலெட்சம் ரெண்டு லெட்சம் 

பாடி நிறுத்தினனே சூத்திரமாய்க் குறுக்கிப் பின்பு 
சுரநோய்க்கு மருந்துவகை கற்மந் தீர்க்க 

சூட்சமந்திர மேந்திரசிவ மோகந் தானே . 


1 


முடிவு : 


ஆலென்ற மரத்திலே விழுதோடும் போல 

வறிந்தறிந்து நூலெல்லாம் ஆராய்ந்து பாரு 
காலென்ற கண்ணோக்கிப்பாரு சொன்ன நூலை 
கருத்தறிந்தோர்க் கெண்பதுந்தான் கடாசிநூல் முற்றே . 


81 


குருவே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , நூல்வகை விபரம் , திருமூலர் முன்னூற்றியெழுபத்திரெண்டில் 
பார்க்கவும் , யெந்திரத்தகடு . குட்டங்குறை நோவுக்கு , வேர் பிடுங்க , 
குறைநோய் , குட்டம் சூலைக்கு . குட்டம் குறைநோய் , குருவிடும் வழி . 
மலடிக்கி மருந்து , பிள்ளைக்கு பால் சுரக்க வகை , தம்பனத்தகடு கட்ட , 
அஷ்ட்ட குற்மம் , நவமூலம் போக , வழலைக்குருயிடும் விபரம் . சிரசில் 
நோய் , நரம்புத்துகை முதலியன உள்ளன . 


96 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 


1204 . 


சுவடி எண் : 


586 


அகத்தியர் வைத்தியம் பின்னூல் 80 

ஏடுகள் : 19. [ 112-130 ) ஏட்டின் நிலைமை : சற்றே பழுது . 
பக்கத்திறகு : 8 வரிகள் . கி எண்ணிக்கை : 600. அளவு : 311X3 } 
செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் , முழுமை : 
முற்றுமுள்ளது . 
தொடக்கம் : 


முன்னூன்லெண் பதுஞ்சொன்னேன் முதலே காப்பு 

மூலத்தில் நின்றகண பதியே போற்றி 
பின்னூலெண் பது சொல்ல வாயி காப்பு 

பேறான யென்குருவா முருகன் காப்பு 
முடிவு : 
கோணமென்ன வழலைவிட்டால் ரசவா தந்தான் 

குடல்வாத பேதமல்லால்க் குணமா காது 
கானமென்ன யிந்தநூல் யெண்பதையும் விட்டால் 
காசினியி லிவன்யோகி கடந்தான் முற்றே . 

குருவே துணை 


83 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது எமது சுவடி 262 (b ) / D468 , 582 / D1201 போன்றது . 


இதில் மேக நீருக்குச் செந்தூரம் , தாம்பிரபற்பம் , குன்மத்துக்கு 
குருவிபரம் , அறையாப்பு , ரசபதங்கம் , தாளகபற்பம் , சுரத்துக்கு 
மாத்திரை , சயம்வரலாறு , சய குலாந்த செந்தூரம் , கண்ணோய் 
தொண்ணூத்தாறின் குணம் , கண்ணோவு தொண்ணூந்தாருக்கும் பச்சை 
கற்பூரக்குழம்பு , பல்வலிக்கு , ஒருத்தபை நோவுக்கு நசியம் , பவள பற்பம் 
மேகத்துக்கு . குழந்தைகளுக்குப் பிரளிக்குயெண்ணை , மூதண்ட கிறுதம் , 
கிரந்தி புகை , பேதிக்கு குளம்பு , பெரும்பாட்டுக்கு , தாம்பிரபற்பம் , 
வயித்திய மிருநூறுக்குஞ்சுருக்கு . பூரணலேகியம் , முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 1205 


சுவடி எண் . 587 


அகத்தியர் பட்சணி 


ஏடுகள் : 14. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது , பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை . 200. . அளவு : 24x 3 செ . மீட்டர் . எழுத்து ! 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


12 வது தொகுப்பு 


97 


தொடக்கம் : 


பூவது வாச மாகும் 

பொருந்திய தண்ட கத்தை 
நாவது ஓது தானே 

நடுவணை யிருத்தி யங்கே 
போவது வருவ தாகும் 

பூரணங் காப்ப தாகும் 
ஆவது கோடி வித்தை 

ஆனந்தங் காப்புத் தானே . 


முடிவு : 


முற்றிலு நூறுங் கூட்டி 

முப்பத் திரண்டும் பாரு 
உற்றிட மறுவாய்க் காணும் 

உற்பனத் துருதி தோறும் 
கற்றவ ரென்னூல் தன்னை 

கருவுடன் கருவைக் காண்பார் 
சொற்றபே ரில்லை வின்னூல் 
சேர்ப்பது முற்றி யாமே . 

அகஸ்த்தியர் பட்சணி முற்றும் 
தெட்சணாமூர்த்தி பாதமே துணை 


131 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதன் இரண்டாவது ஏட்டில் திருமகள் சோதியாகும் ” என்று 
தொடங்குகின்றது முதலில் இரண்டு செய்யுட்கள் காப்புச் செய்யுள் 
ஆகும் . இதில் யோக ஞான முறைகள் பரிபாஷையாகக் கூறப்பட்டு 
உள்ளன . 


இது . எமது சுவடிஎண் 17 ( c ) /D.23 அகத்தியர் பட்சணிநூற்று 
முப்பத்திரண்டு , சுவடிஎண் 228( b ), D. 368 அகத்தியர் பட்சணி 


போனறது . 


வரிசை எண் : 1206 


சுவடி எண் .588 


அகத்தியர் பட்சணி 
ஏடுகள் : 15 ஏட்டின் நிலைமை ; பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் : கி . எண்ணிக்கை : 200. அளவு : 25X3 . செ . மீட்டர் எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றும் இருக்கிறது ( ஆனால் 
குறைபாடுடையது ) 


98 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


திருமகள் சோதி யாகு 

செகதல்லி வல்லி மாது 
மருமக ளவளே புந்தி 

மவுனத்தின் நந்தி தோய 


முடிவு : 


நிச்சயமாய் வந்துதித்து சத்து நிலை பாரு 
அச்சமது வில்லை முன்பு வச்சபொருள் தேகு 
கைச்சுருதி யகவொரு சச்சையினி லேறு 
பச்சைவர்ண ரூபம் திருப் பச்சணியு முற்றே . 


127 . 


காலம் : 

இல்லை . 
குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 228( b ) / D 368 போன்றது . அதில் இதன் 
மேலும் 4 செய்யுட்கள் இருக்கின்றன . ஆனால் பச்சணி முற்றே என்ப 
தனால் இது முற்றும் இருப்பதுபோல் தோன்றுகிறது . 

இது செய்திகளைப் பரிபாஷையாகக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 1207 


கவடி எண் 589 


அகத்தியர் வைத்தியக் கோவை 1000 


ஏடுகள் : 25 . ஏட்டின் நிலைமை . நல்ல நிலை . பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 500 அளவு : 22X3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் , முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


சிரக்குந் திரிகடு கோமங் கிராம்புற் சித்தரத்தை 
கறுக்கும் பொன்னாவரை வேறென்ன பேதிகடல் பளமுஞ் 
சரக்கென்னுஞ் சாதியின் காய்பெருங் காயமுந் தான்பத்தொன்றும் 
நிரக்கும் வகைக்குவகை தான் விராக னிருத்துச் சொல்லே . 1 


முடிவு : 

ரண்டே நாள் கொண்டிட நாலானாள் பத்தியம் நயம்பிறவே 
கண்டே களித்திடுமே அஞ்சாந்தா னாளில் கசப்பறுந்தும் 
விண்டே புளியதும் ஆறாந்தா னாளில் மெல்லியற்குப் 
பண்டே வருகின்ற பெரும்பாடு தீரும் பயனிதுவே . 


124 . 


12 வது தொகுப்பு 


99 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு: 


இதில் , மேகவெட்டை வாய்வுக்கு , சூலைபவுந்தரத்துக்கு , வாய்வுக்கு 
விப்புருதி கெண்டைக்கு , சூலைக்கடுப்புக்கு . அதிகாரக் கிராணிக்கு ,. 
மண்டையிடிக்குத்தயிலம் , கரப்பன் வாயுவுக்கு , நெய் , மண்டையிடிக்கு 
அதிசாரக்கிராணிக்கு சூலைலாயுவுக்கு , கண்வியாதிக்கு யளிகண்ணுக்கு , 
மாலைக்கண்ணுக்கு , வெள்ளெழுத்துக்கு , மகோதரத்துக்கு காமாலைக்கு 
முதலியன உல 

உள்ளன . 
கோவை 1000 என்றிலிருந்தும் செய்யுட்கள் 124 - ஏ உள்ளன . 


வரிசை எண் : 1208 


சுவடி எண் 590 


அகத்தியர் குரு 105 க்கு சூட்சம் 


ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 
6-8 வரிகள் . எண்ணிக்கை : 100. அளவு : 12X21 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


கேளப்பா நவலோக மார 

ணந்தான் 
கெடியான வயித்தியமா இரனூத் தஞ்சுந் 
தேளப்பா கொட்டுதல் போல் இந்தச் சூச்சம் 

திரஞ்சொல்வே னிரும்புக்குத் தாரங் கெந்தி 


முடிவு : 


வேமப்பா சூஷ்த்திரங்கள் யெல்லாஞ் சொன்னோம் 

விள்ளரிது யரிலில்லா வீண ருக்கு 
ஓமப்பா சொல்லிவிட்டோம் நல்லோர்க் காக 
நலமாக யிருபத்தி யொன்று முற்றே . 


21 


ஆக யெழுதினது கருப்பண்ணன் 
ஆறுமுகந் துணை செய்யவும் . 


காலம் : 


இல்லை . 


100 

தமிழ்ச்சுவடிகளின் 
குறிப்பு : 

இதில் வீரம் , ரசம் , கெந்தி , சவுரித் தயிலம் , வில்லைவேர்த் தயிலம் , 
வேங்கைத் தயிலம் , வெட்டிவேர்த் தயிலம் , வேம்பின் தயிலம் , குறுந் 
தொட்டித் தயிலம் , கொடுவேலித் தயிலம் , சீரகத் தயிலம் முதலியன 
கூறப்பட்டுள்ளன . 


0000000000000000000000oo 


வரிசை எண் : 1209 


சுவடி எண் : 591 


அகத்தியர் வல்லாதி - 600 

ஏடுகள் : 89 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு ; 8 
வரிகள் . கி . எண்ணிக்கை: 2500. அளவு : 3333 

அளவு : 33x3 செ . மீட்டர் . எழுத்து 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை முற்றற்றது . 
தொடக்கம் : 


ஆதியா மகண்டபரி பூரணமாய் நின்ற 

அகண்டபாரா பரத்திருந்த வைங்கரனே காப்பு 
சோதியா மறுமுகவன் பாதங் காப்பு 

துரியவெளி தன்னினின்ற சுந்தரியே காப்பு 


முடிவு : 


செய்விப்பாய் கருப்பில்லாப் பூமி தன்னில் 

செய்யவே அங்குலமா யிரத்தொண்ணூறு 
லப்பமாய் நாற்சதிரம் வாசல் நாலு 

முன்வட்டங் கூறம் ஒருவாய நீள்வாசல் 
யிப்பலே உள்சதிரம் ரேகை மூன்று 

எண்கோண மஷ்ட்ட குமயத்தி லியல்பதாகும் 
மப்பனே 


458 


...... 


.. 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் ரோகம் வசம் விபரம் , சூதவல்லாதி உருண்டை , சீனவல்லாதி 
சேங்கொட்டை சுத்தி , அமுர்த கெந்தி , குக்குல் வல்லாதி , கெந்தி 
சுத்தி , குக்குல் சுத்தி , கெந்தக வல்லாதி , தில்லு வல்லாதி , சிந்து 
வல்லாதி , வல்லாதிச் சூரணம் , நோய்வரும் வரலாறு . 

திசை நாடி 
அறியவும் , திசை வாய்வு . நாடி நிதானத்தில் மரணம் , நாடி தொந்திப்பு 
அறியும்படி . அவத்தை அறியும்படி முதலியன உள்ளன . 


12 வது தொகுப்பு 


101 


வரிசை எண் : 1210 

சுவடி எண் : 592 
அகத்தியர் கரும சூத்திரம் - 300 

ஏடுகள் : 110 . ஏட்டின் நிலைமை : சற்றே பழுதுபட்டது . 
பக்கத்திற்கு : 5-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1700. அளவு : 23X3 
செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . 

முழுமை : 
முற்றுமுளது . 


தொடக்கம் : 


காப்பு 


வேகமா நெரிசேறு வினைகளும் 
தாகபோக விடாத தளர்ச்சியுந் 
சோகவா ரியினால் வருதுன்பமும் 
போகயானை முகத்தானைப் போற்றுவோம் 

குருவேதுணை 
சிவயநமா . 


நூல் 


பூரணமாய் மூலமுத லாறா தாரம் 

புரியட்டந் திசைவாய்வு நாடி மூன்றாய் 
காரணமா யிடைபின்னாய்ச் சுழினை யாகில் 

கலந்து நின்ற வாதபித்த சிலேற்பன மாகி 


முடிவு : 


தெரிசனமாங் கணங்களிலே வருவ தேது 

தீர்க்கமடர் சிறுவருக்கு தேவாய முதமாகும் 
கரிசனம் மின்னூலில் கற்ம தர்மங் 

கட்டாக மருந்துவகை கணக்கு முற்றே . 


302 . 


காலம் : 


விசுவாவசு வருஷம் தை மாதம் 25 - ம் தேதி வெள்ளிக்கிழமை 
னாள் உத்திர நட்சத்திரமு சதுற்த்தீயுங் கூடின சுபதினத்தில் தென் 
கரை தாலுக்கா சேகரங்கனுங்காட்டால் குளத்திலிருக்கும் வீரபுத்திர 
பிள்ளை குமாறன் றாமுபிள்ளையவர் குமாறன் வீரபுத்திர பிள்ளைக்கு 
சிருனுனூர் அண்ணாமலைபுள்ளை கற்மகாண்டம் எழுதித் கொடுத்தது . 

தெட்சிணாமூர்த்தி துணை 
குருகிடாட் சமுண்டாகவும் 

சிவமயம் 


IMIN 


102 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் . 8 / D.9 போன்றது . பாடவேறுபாடுகள் 
மிகுந்து காணப்படுகின்றன . 

இது அவிரவர்கள் செய்த இன்னின்ன தீவினையினாலே இன் 
னின்ன நோய்கள் வருகின்றன , என்றும் , அதனை நீக்க இன்னின்ன 
காரியங்கள் செய்ய வேண்டும் என்றும் , அதற்கு மருந்து இன்னதென் 
றும் கூறுவதாகும் , அகத்தியர் கர்மகாண்டத்தினும் வேறாயது . 


000000000000 


வரிசை எண் : 1211 


சுவடி எண் 593 


அகத்தியர் கும்மி 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : சிறிது பழுதுபட்டது . 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . கி . எண்ணிக்கை:50 . அளவு : 15X3 செ.மீ 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் 

முழுமை முற்றற்றது . 
தொடக்கம் : 


1 . 


அச்சு நடையன் பெருச்சாளி அய்ய 

னதுமேலெ ழுந்தருளி 
உச்சித மாகவி னாயகன் பொற்பாதம் 

உகந்து கும்மியடியுங்கடி 
மானே கும்மிய டியுங்கடி மட 

மாதே கும்மியடியுங்கடி 
தேனே கும்மியடியுங்கடி - தேசஞ் 

செழிக்கவே கும்மியடிங்கடி 


2 


முடிவு : 
வன்னி யிலையைத் தான் பறித்து 

வளரு மெருமைத் தயிரிலுண்ண 
அனைய நாளில்வந்த மேகமெல்லா மிப்போ 

அகண்டுபோ மென்றே கும்மியடிக்கடி 
மானே கும்மி யடிங்கடி மட 

மாதே கும்மி படிங்கடி 
தேனே கும்மி யடிங்கடி - செகஞ் 

செளிக்கக் கும்மி யடியுங்கடி 


17 . 


காலம் : 


இல்லை , 


12வது தொகுப்பு 


103 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 225 ( 4 ) | D 353 - ன் வேறாயது . இது 
மருத்துவத்தைக் கும்மி சந்தத்தில் கூறுவது . 


வரிசை எண் : 1212 


சுவடி எண் . 594 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 8. ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . பக்கத்திற்கு : 9-11 
வரிகள் . கி . எண்ணிக்கை 20. அளவு : 15x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


பருபதந் தன்னில் வாழும் 

பரமனார் அருளி னாலே 
பெருமையாய் உலகில் வாழும் 

புண்ணிய சனங்க ளுக்கு 
உருபல வியாதி வந்தால் 

உண்மையாய்த் தீரு மெ ( ன்று ) 
பெரும்பல முனிவர் தானுந் 

பெசிந்தற மருந்து கேளே . 


முடிவு : 


கற்பூர வள்ளி கருநொச்சி தூதுவளை 
பற்படாகங் கொடுப்பை பழம்பாசி 
நற்துளசி வாதமடக்கி வளர்மிள 
தக்காளி சீதேவிமூலஞ் சிறுநீரை 
மாதனை யீர்செந்தொட்டி முத்தஞ் 
சிறந்த 


காலம் : 

இலலை 
குறிப்பு : 


இதில் கெற்பத்துக்கு மருந்து , சூதகவாய்வு , வாய்வு திரச்சி , பிர 
வீச்சி , நெஞ்சுவலி , விஷத்துக்கு . தேள் . வழலை , மேகக்கட்டு , அமுந்த 
சந்தனாதித் தயிலம் முதலியன உள்ளன . 

இது எமது சுவடி எண் 159 ( b ) | D253 போன்றது . 


104 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1213 


சுவடி எண் : 595 


அகத்தியர் குழம்பு 
ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு ! 60 , 
அளவு : 16x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் 
முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


1 


பருபதந் தன்னில் வாழும் 

பரம ரருளி னாலே 
பொருமையா யுலகில் வாழும் 

புண்ணிய சனங்க ளுக்கு 


முடிவு : 


விதியால் மருந்து யிதுவல்லால் 

வேறே தேட வேண்டாம் 
பதியா நாலா யிரத்துடனே 

பகரு வியாதி யெல்லாம் போம் 
ததியா யிதற்கு குறிப்பறிந்து 

வருந்தி யனுப்பா னத்திலிடத் 
துதியாய்ச் செய்த வல்லோர்க்குச் 

சொன்னார் பொதிகை வாழ் முனியே 


10 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் 10 செய்யுட்களே உள்ளன . முன் கவடி போன்றது . 


00000000000000000000 


வரிசை எண் : 1214 


சுவடி எண் : 596 


அய்யனார் சித்தர் சிந்தூர முறை 


ஏகேள் : 27 . ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது . பக்கத்திற்கு : 5-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 200 . அளவு : 11X2 ! செ . மீ . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அய்யனார் சித்தர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


பெரிதான நஞ்சுனுட புல்லும் ஒன்று 

பேறான அரிதாரம் தானே ரெண்டு 
சரிதான கெந்தி சரிசமனாய் ஒன்று 

சத்தியமாய் நிமினையுமோ ஒன்று கூட்டி 


12 வது தொகுப்பு 


105 


முடிவு : 


பாசாணக் கட்டு 


பாசாணம் வாரகனெடை 30 ஒரு கட்டியாய் வாங்கி 


... 


அரிதாரமும் மூலப்பிளியிலதில் கூடுத் தயிலத்தில் கட்டுமே 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இதில் ஈயக்கட்டு . செந்தூரம் . ரசக்கட்டு , ஆனந்த வாயுவுக்கு . 
பிறமேகத்துக்கு . காரீய முழுது , கெந்தகத் தயிலம் , முலப்புளித் 
தயிலம் , பாசாணக் கட்டு முதலியன உள்ளன . 


Coonoorsoooooooooooooo 


வரிசை எண் : 1215 


சுவடி எண் . 597 . 


ஆயுர்வேத வைத்தியம் 


ஏடுகள் : 42 ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது , பக்கத்திற்கு : 7-11 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 2500 . அளவு : 38x3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


அரிதாரம் , மனோசிலை . சாதிலிங்கம் , வெண்காரம் , நாவி , திரிகடு 
இவை சமனாகக் கூட்டி ,இஞ்சிச் சாற்றி லொருநாள் . மூன்று சாற்றிலும் 
மூன்றுநாள் அரைத்து வழித்துக் குன்றி பிரமாணம் குளிகை செய்து - 
நிழலுலர்த்தி வைத்துக் கொண்டு 


முடிவு : 


சாற்றின மிகக்கறுக்கு மெலிகடித்தது போற்கடுக்குஞ் 

சந்ததமும் புடைக்க னெல்வாயில் ருசிக்குந் 
தேற்றுவன நொந்திருக்கும் விழிகள் விழித்திருக்கும் 

செங்கமல மனையனக்கால் தீப்போல வெரியும் . 


காலம் : 


இல்ல . 


106 . 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , காச குலாந்த கனமாத்திரை , யிருமலுக்குக் குளிகை , இரும 
லுக்கு பற்பம் , மேகனாதிக்குளிகை , சித்தாந்த கோடாசூழி , ஆனத்த 
கோடா சூழி சருவரோக சங்காரருத்திரனான மகாகோடாசூழி குளிகை 
கழிச்சலுக் கெல்லாங் கிராணி கபாட குளிகை கட்டுவாங்காரிக்குளிகை 
திருவனையடைத்தான் குளிகை முதலியன உள்ளன . 


ஏடுகள் 340 முதல் 

தொடங்குகின்றன . இடையிடையே ஏடுகள் 
இல்லை . 


வரிசை எண் : 1216 


சுவடி எண் : 598 


இராமதேவர் [ பூசாவிதி ] சிவயோகம் -200 


ஏடுகள் : 49. ஏட்டின் நிலைமை : சற்றே பழுது . 

பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 1000 . 

அளவு : 27X3 செ . மீ . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முழுதுமுள்ளது . 
தொடக்கம் : 


பூசா விதி 
மூலமெனு முதப்பொருளா. முத்தி நடுவணையில் 

மூதண்ட மானதொரு பிரமமதுக் கப்பால் 
ஞாலமெனுந் தவமுடைய சத்தியபதி மேலே 

நாதாந்தப் பெருவெளியி னடுவொளியின் கீழே 


முடிவு : 


முத்தான சிவயோக மிருநூறு தன்னை 

முறையான குருவெனவென் : றெடுத்துப் பார்த்துச் 
சித்தான சித்துவிளை யாடு மைந்தா 

சிவயோக மாற்கமடா திறந்தான் மெத்த 
பத்தாசை கொண்டு மன மவுன மாகப் 

பதிவாகச் சிவயோகம் பிறுநூ றும்பார் 
வித்தான பிறவியது அத்துப் போகும் 

மேலான சிவயோகம் விளங்கு முற்றே 


201 


காலம் : 


சோபகிருது பங்குனி மாதம் 13 - ந் தேதி எழிதி முகிந்தது . 

றாமசாமி ஏடு 


12 வது தொகுப்பு 


107 


குறிப்பு : 


இதில் அகார சிவதீட்சை . உகார சத்தி தீட்சை , மகார தீட்சை 
பூசை விதி சக்கரம் , நூல் வாங்கினது விபரம் , மானதம் , வாலை பூசை , 
லகிரி நாலுவாணி உதையம் , சாலோகம் , மூலிகை உச்சி சாமீப வஸ்த்து , 
மூன்றாம் பதவி , யோகம் காமியம் , பூரண மெழுகு நாலாம் பதவி . ஞான 
சாயுச்சியம் , வசியம் முதலியன உள்ளன . 


000000000000000000000000 


வரிசை எண் : 


1217 


சுவடி எண் : 599 


இராமதேவர் ( வசியம் ) சூத்திரம் 
ஏடுகள் : 15. ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது , பக்கத்திற்கு 8-9 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 300 அளவு : 19 / X3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


வசியம் 


மூலமுத லாதாரப் பொருளை யுன்னி 

முச்சுடாரம் பரம்பொருளை முனிந்து நோக்கித் 
தாருலவும் நாற்கோணத் தமர்ந்த வெள்ளைக் 

கலைச்சிதனை அர்ச்சித்துக் கருணை கூர்ந்து 


முடிவு : 


வைக்குமடா அமுங்குதுண்டம் மேலே போடு 

வருகவெண்றால்ச் சிலத்துமேல் நின்ற துண்டம் 
விபூதிதனைப் போட்டவுடன் மெல்லி யற்கு 

யிருதனமும் விம்மித் தோன்றும் 
நகைக்குமடா வுலகத்தில் மகேந்திர சாலம் 

நன்றாகச் சொல்லுகிறேன் கேளுகேளே . 


63 


ராமதேவர் சூத்திரம் முற்றும் . 

சிவகாமி துணை 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் , வசியம் , சறுவரிநம் , தனபணிமணி , முதலியன உள்ளன . 
பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . 


108 


தமிழ்ச்சுவடிகளின் 


600 


வரிசை எண் : 1218 . 


சுவடி எண் : 


இராமதேவர் பட்சணி 


ஏடுகள் : 23 , ஏட்டின் நிலைமை ; மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
5-8 வரிகள் . கி , எண்ணிக்கை : 400. அளவு 231 X 3 செ . மீட்டர் . 
எழுத்து : . 

தமிழ் ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


ஆதியந்த நடுவிருந்த சோதி காப்பு 

அகண்டபரி பூரணமே யறிவே காப்பு 
நீதிகலை வாணிகுரு கந்தன் காப்பு 

நிரஞ்சனமாய் நிற்குணவ தீதங் காப்பு 
முடிவு : 
தானென்ற பெண்களுடன் சேர்வ தற்கு 

தம்பனமாங் குளிகைதனை சாற்றக் கேளு 
வேனென்ற வேர்பிடுங்கி யரையில் கட்டி 

வேணமட்டும் புணர்ந்திடவே வந்து வீழா 
நானென்றுஞ் சொல்லாமல் வணங்கி யுனக்கு 

நாடினால் விந்துவிட வேரை வாங்கு 
சாமட்டு முனைப்பிரியாத் தேடுந் தேடுஞ் 

சண்டாளர்க் கறிவர்கச் சாற்றொண் ணாதே . 


28 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் முகப்பு ஏட்டின் பின்னும் , கடைசி ஏட்டின் பின்னும் வேறு 
செய்யுட்கள் எழுதப்பட்டுள்ளன . இது ராமதேவர் அட்டாங்க பட்சணி 
யின் வேறாயது . நல்ல மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1219 


சுவடி எண் : 601 


இராமதேவர் பட்சணி 


ஏடுகள் : 48 . ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 750 . 

அளவு : 20X2 செ.மீ. எழுத்து 
தமிழ் . ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றுமுளது . 


12 வது தொகுப்பு 


109 


தொடக்கம் : 


ஆதியந்த நடுவிருந்த சோதி காப்பு 

அகண்டபரி பூரணமே அறிவே காப்பு 
நீதிகலை வாணிகுரு கந்தன் காப்பு 

நிரஞ்சனமாய் நிற்குணவ தீதங் காப்பு 


முடிவு 


சொல்லடா யினமறிந்து வாசி யோகஞ் 

சூட்டடா சகலகலைச் செய்தி யெல்லாங் 
கல்லடா காயசித்தி யோக மாற்கங் 

கருவென்ன சவுக்கார மாதி யாதி 
அல்லடா பசுக்களுக்கு யின்னூலை யீய்ந்தால் 

அந்திரயிடி விழுந்து தலை வெடிக்கும் பாரு 
வெல்லடா நவகோடி சித்து மாடும் 
வேதாந்தப் பட்சணிய தீத முற்றே 

குருபாதமே கெதி 
றாமதேவற் பட்சணி யதீத முற்றும் 


109 


காலம் : 


இல்ல . 


குறிப்பு : 

இது முழுமையும் உள்ளது . நல்ல : பிரதியாகக் காணப்படுகிறது . 
முன் பிரதிபோலக் : குறைபாடுடையதன்று . 


இதில் வசியம் , தம்பனம் , உச்சாடினம் , மோகினிவசியம் , லோக 
வசியம் , சகல வசியம் , தம்பன மூலி , நாக வாடை , 

பிண்டக்கரு 
மவுனாதிவாலை , அஷ்டாங்கவாலை , அஷ்டாங்கம் , ரசவித்தை. துரிசுச் 
சுன்னம் , சூதக்கட்டு , அஞ்சனம் , உருமாற்றம் , மாரணம் , உகசெந்தூரம் , 
சேனைமாரணம் , சாலக்கரு , உச்சாடினக்கரு முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 1220 


சுவடி எண் . 602 ( a ) 


இராமதேவர் பட்சணி 


ஏடுகள் : 27. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்டது . ஓரக்கள் எலி 
கடித்துள்ளன ) பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . கி .. எண்ணிக்கை . 400 . 
அளவு : 19 x 31 செ மீட்டர் . 

எழுத்து தமிழ் . ஆசிரியர் : இராமதேவர் 
முழுமை : முற்றுமுளது . 


110 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஆதியந்தம் நடுவிருந்த சோதி பாதம் 

அகண்டபரி பூரணமே யறிவே காப்பு 
( நீதிகலை வாணிகுரு கந்தன் காப்பு 

நிரஞ்சனமா நிற்குணமா வதீதங் காப்பு 


முடிவு : 
யல்லடா பசுக்களுக் கிந்நூலை யீய்ந்தால் 

அந்திரயிடி விழுந்து தலை வெடிக்கும் மண்டை 
வெல்லடா நவகோடி சித்து மாடும் 
வேதாந்த பட்சணி யதீத முற்றே . 

குருமுன்னிற்க வேணும் 


109 


இல்லை 


குறிப்பு : 

இதுவும் முன் பிரதி போன்றதே . 


oooooooooooooooooooooooo 


வரிசை எண் : 


1221 


சுவடி எண் ; 602 ( b ) 


தட்சிணாமூர்த்தி சிதம்பர பட்சணி 
ஏடுகள் : 5 ( 28-32 ) ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்டது ( ஓரங்கள் 
எலி கடித்துள்ளன ) பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . சி . எண்ணிக்கை: 150 
அளவு : 21X3 ) செ.மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : தட் சிணாமூர்த்தி . 
முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


யேதில்லா அஞ்செழுத்தா யிஞ்சு முகமாய் 

எண்ணிருந்த யிருநூத்தி யறுபத் தஞ்சா 
யெதிரில்லா விஞ்சையாயி அக்கர மாகி 


முடிவு : 


பிலமுண்டாக 


ஆத்திமேல்ப் புல்லுருவி குளிசத்தி லடைத்து 

அரைவைக் கிடைக்கப் பிலமுண்டாகும் 
மயிறோசினையும் புளியம் பருப்பும் 
நாய்ப்பால் விட்டு உரைத்துக் கைய்யில் 
தடவி நொடிக்க அம்மி நகண்டு வரும் 


111 


12 வது தொகுப்பு 


ஆனைக்கண்பட்ட ஒட்டை பொடி செய்து 
கொடிக்காலுக்குப் போக தண்ணீரில் 
கலக்கக் கரிகிப் போகும் 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் . சக்கரங்கள் நிரம்ப உள்ளன . மற்றும் இதில் , எதிரிவெடிக்கண் 
அடைக்க , சாவல்கட்டு , தொண்டைக்கட்டுக்கு , மலை வேட்டைக்கு 
சாவல்கட்டுக்கு மருந்து , தயிறாக , மீனாக , கோளி வேகாமல் கொசுகு 
கடிக்காது ஆகியவை உள்ளன , 


cooooooooooo 


வரிசை எண் : 1222 


சுவடி எண் : 603 


எலிகடி விஷத்துக்கு மருந்தும் 

குணமும் 


ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் , கி . எண்ணிக்கை : 100. அளவு : 25X3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


பதினெட் டெலியன் கடிக்கு மனத்தை 

பாடிப்படிக்க வந்த ருள்வாய் 
பதினெட் டெழுத்து மென்னெழுத்தும் 

பரிவாய் மனதுள் ளுரவாய் 


முடிவு : 


நல்லெண்னை படி ! 
நொச்சி , கரத்தொட்டி , 
இஞ்சி , கஞ்சா, வெத்திலை 
மிளகு விராகனெடை 3 
சாருவகை படி ! 
மண்டியிடித் தீரும் 


காலம் : 

இல்லை . 


குறிப்பு : 

இது , எலிகடிக்குண்டான மருந்துகளைக் கூறுவது . 


112 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1223 


சுவடி எண் . 604 


ஔஷத கக்கிஷப் படலம் 


ஏடுகள் : 40. ஏட்டின் நிலைமை : நல்லநிலை பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 
கி . எண்ணிக்கை. 600 அளவு : 20X2 } செ மீட்டர் . எ ழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை: முற்றும் . 


தொடக்கம் : 


ஆரணப் பொருளை யுன்னி 

அழைத்திட லோல மென்றே 
காரண னாதி மூலங் 

கடலிடைத் துயின்ற காட்சி 
காரண மருதுகள் கேசன் 

சங்கரன் மதனை நல்ல 
வாரண முகத்தோன் மன்னுங் 

கணபதி பாதங் காப்பாம் 


முடிவு : 


வெள்வங்க பற்பம் 


கெருட பச்சைக்கல் பலம் சூதம் விராகனெடை 3 மிளகுத் 
தக்காளிச்சாற்றில் முரித்து காடி நீர் விட்டு அரைத்து ஒருசாமவில்லை 
47 எருவில் புடத்தில் போடவும் சகலவியாதியாதியாய் நீற்கு 
அனுப்பானம் பசுவின் வெண்னையில் குடுக்கவும் 


வரகது சங்கவேர்த் தயில முழுகுமுன்னுதாக 
விளக்கெண்ணெய் தேய்த்து முழுகவும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , உலக வசியம் சூரியவசியம் கரு மாறல் பிள்ளை பெற மாட்டாக் 
பேருக்கு ஓதிக்குடுக்க மந்திரம் , வயிற்றுவலிக்கு மந்திரம் , தேளுக் 
கடிக்கு மருந்து , ரத்த மரிபட்ட மந்திரம் , மூச்சுக்குத்துக்கு மந்திரம் 
முதலியன உள்ளன 

சக்கரங்களும் உள்ளன . 


12 வது தொகுப்பு 


113 


வரிசை எண் : 1224 


சுவடி எண் : 605 


கருவூரார் நொண்டி [ நாடகம் ] 
ஏடுகள் . 14. ஏட்டின் நிலைமை : சிறிது பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6-10 வரிகள் கி , எண்ணிக்கை : 300. அளவு : 23x3 செ . மீ . எழுத்து : 
தமிழ்- ஆசிரியர் : கருவூரார் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


பூவுலாலிய தேவிசுந்தரி போதசுந்தரி மாயி சிற்பரை 

பூணு நற்சிவ ஞானசித்திக ளேகொண் டாடவே 
காரு லாவிய போக னாயகர் கடவுள கஷ்த்திய ரிஷிகள் தேவர்கள் 

கருணை நந்தீசர் பாதந் துணையே கொண்டாடவே 


முடிவு : 


கும்மிப்பாட்டு லயம் 


கும்மியடி பெண்ணே கும்மியடி 
கோறக்க நாதர் திருமூலர் செம்மலுரை 
வண்ணான் பார் . 


... 


இப்படி வெள்ளை வெளுத்த வண்ணான்வன் அவன் 
அப்படி வெள்ளை வெளுத்தானோ 
அப்படி வெள்ளை வெளுத்த வண்ணானை 
ஆடிக் கும்மி யடியுங்கடி 

இது சந்தம் 


39 


காலம் : 

இல்லை 
குறிப்பு : 


தலைப்புக்கள் காணப்படாவிடினும் , கர்ப்பர் சாப்பிட்ட 
போறிய , நாய்ப்பாகல் , சவுக்காரக்குரு நாகரசபஸ்பம் , உப்புக்கட்டு . 
வல்லாரைக் கற்பம் , தேவதைகண்டோர் மகிமை , கும்மிப்பாட்டுலயம் 
ஆகியவை உள்ளன . 


இது கருவூரார் நொண்டி 700 என்ற பேரால் அச்சாகியுள்ளது . 
இதில் பிழைகள் அதிகமாகக் காணப்படுகின்றன , 


இது எமது சுவடிஎண் 322 (f ) / D 619 போன்றது . இதில் 39 பாடல்கள் 
உள்ளன 


இதன் பின்னர் மருத்துவம் எழுதிய ஏடு ஒன்று கருவூரார் பெயரால் 
உள்ளது . 


114 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1225 


சுவடி 

எண் : 606 


கருவூரார் நொண்டி நாடகம் 


ஏடுகள் : 107. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . கி . எண்ணிக்கை 1700. அளவு : 261x3 செ.மீ. எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : கருவூரார் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


சீருலவு கற்பமுறை போத மீறும் 

செல்வ கஷ்தியர் போக நாதரீசர் 
தாருலவுந் திருமூலர் சட்டை நாதர் 

தமையனென்றுங் கொங்கணவர் சகஸ்த்த வேதை 


முடிவு : 


கூருடன் திரிவதேது கோசமும் பாசஞ் 

தானுமன் தோர்வண்ணங் 
கோரோசனையுமே யாட்டிக் 

கூட்டித்தே னினாலாட்டிக் கூட்டி 
சிறுபயத் தளவு செயிதுத்தா னதுநிளலுலத்தித் 

தயவுடன் வேதையாரே . 
பாரப்பா நிலவுப்பாலே பார்க்கி யுப்பைக் கட்டு 
பாரப்பா யிரவியிந்து பண்புடன் சுத்தி செய்வாய் 
வாரப்பா காரசாரம் பகலவன் ......... 


302 


303 


...... - * 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது முன்பிரதிபோன்றது . ஆனால் இதில் 302 பாடல்கள் உள்ளன . 
இதில் 700 பாடல்கள் இருக்க வேண்டும் . இது எமது சுவடிஎண் 322 
( f ) / D 619 போன்றது 


இதில் , சரக்குவிதி . நாகரசபற்பம் , ரசக்கட்டு , காரச்சுன்னம் 
பாசாணக்கட்டு , வசியம் , உப்புக்கட்டு , குளிகை நூற்றெட்டு . ரசவாத , 
விபரம் , துரிசுச் சுன்னம் , சவுக்காரச் சுன்னம் முதலியன உள்ளன . 


. 


115 


12 வது தொகுப்பு 


வரிசை எண் : 1226 


சுவடி எண் : 607 


காசவகை 96 க்கும் சௌபாக்கிய 

சுண்டி 
ஏடுகள் : 7 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு: 6-8 
வரிகள் , கி . எண்ணிக்கை : 100 . 

அளவு : 151X3 , செ . மீ . 

எழுத்து 
தமிழ் . ஆசிரியர் : காணப்படவில்லை . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


அகத்திவிக்கும் மப்பனே நோய்க்கு மார்ப்பாணி 

அரையிரேன் சௌபாக்கிய சொண்டி தன்னை 
அகத்திலிக்கும் கரிசாலை பொடிதலையின் மூலம் 

அளகாகத் தரியிட்டு நிழலு லத்து மூலத்தி 


முடிவு : 


மாமடா சிறுகீரை பொன்னாங் காணி 

அரைக்கீரை யொருகெளிறு லத்தி வருலுங் கூட்டு 
ஆமடா உப்புமுளக் குள்ளி யாகு 

அரகரா வெண்ணீரு மந்திவிட லாமே 


6 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதன் பின் 2 ஏடுகளில் மேற்கண்ட பாடல்கள் 5 - ம் , 6-ம் பாட்டில் 
பொன்னாங்காணி வரையிலும் எழுதப்பட்டுள்ளன . 

மேலே உள்ளது , முதல் 5 ஏடுகளில் எழுதப்பட்டவை . 


வரிசை எண் : 1227 


சுவடி எண் : 608 


கைலாசச் சட்டைமுனி மூர்த்தி 

நிகண்டு 
ஏடுகள் : 63. ஏட்டின் நிலைமை ! - நல்ல நிலை பக்கத்திற்கு : 6-10 . 
வரிகள் . கி . எண்ணிக்கை :500 அளவு : 331 3 செ.மீ. எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : கைலாசச் சட்டை முனியார் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


ஆதியந்த மில்லாத பூரணத்தை நோக்கி 
யடுத்து நின்ற உன்மனைத்தாய் பதத்தைப் போற்றி 


116 


தமிழ்ச்சுவடிகளின் 


பாதியந்த மாக நின்ற உமையாள் சொல்ல 

பாங்கான சின்மயத்தின் கருணை யாலே 


முடிவு : 


விழுகுந் திராவகம் விந்தைகேள் சுந்தரா 
ஒழுகின்ற அப்பிரகச் சத்து ஒருபலம் 
தளுகின்ற கல்வத்தில் தாக்கி நொறுக்கிட்டு 

முழுகின்ற திராவக மூட்டியிதில் வாரே . 
காலம் : 


730 


இல்லை 


குறிப்பு : 

இதன் பின்னர் உள்ள ஏட்டில் 789 , 780 - ம் பாடல்கள் உள்ளன . 

இதில் காந்தம் , அப்பிரகம் , கல்காரை சாத்திரவேதி , கல்மதம் , 
நீலாஞ்சனம் முதலானவற்றின் வேறுபெயர்கள் கூறப்பட்டுள்ளன . 


இது எமது சுவடிஎண் 342 ( c ) / D 670. எண் 344 / D 673 போன்றது . 

இதன் பின்னர் 5 ஏடுகளில் வைத்தியம் எழுதப்பட்டுள்ளன . 
மந்திரங்களும் சக்கரமும் உள்ளன . 


oooooooooooo 


வரிசை எண் : 1228 


கவடி எண் : 609 


கொங்கணர் சரக்கு வைப்பு 100 

ஏடுகள் : 29. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 8-10 வரிகள் : 
கி . எண்ணிக்கை : 600. அளவு : 21 / X3 , செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : கொங்கணர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


ஆதியந்த மில்லாத வெளியுந் தாண்டி 

யகந்து நின்ற போகருட பாதம் போற்றி 
சோதியென்ற சின்மயத்தின் ஆயி பாதம் 

துலங்கியதோ ரிஷிகளுட பாதம் போற்றி 


முடிவு : 


நில்லாத நிலைகளிலே நிறுத்தி வைக்கும் 

நிலையான குண்டலிதான் தாரை காட்டும் 


12 வதுதொகுப்பு 


117 


101 


சல்லாப காயசித்தி ஞான மாச்சு 
சரக்குவைப்புச் சூத்திரந்தான் சார்ந்து பாரே . 
கொங்கண நாயகர் துணை 
சிவகாமி துணை 

குருவே துணை 
காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 35 ( a ) | D 57 போன்றது . அதைவிட ஒரு 
பாடல் கூடுதலாயுள்ளது . 


000000000000000000000000 


வரிசை எண் : 1229 


சுவடி எண் : 610 ( a ) 


கொங்கணர் கடைக்காண்ட சூத்திரம் 11 

ஏடுகள் : 7. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6 வரிகள் . கி . எண்ணிக்கை . 80. அளவு : 16x24 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் , ஆசிரியர் : கொங்கணர் . முழுமை : முற்றும் . 
தொடக்கம் : 


கொளிகினேன் முறைமுறையாய்ச் செம்பு சுத்தி 

குறையாமல் பாத்தோர்க்குப் பொன்னே யாகும் 
நளிகினேன் னென்றுமெள்ள நழுவி விட்டால் 
நாய்போலே யலைவார்கள் வாதி மெய்யா 


முடிவு : 


தண்மையுட னிம்முறையைச் சாதித்தேறு 

சாதித்து யான்கண்ட ராச வீதி 
கண்மையுடன் மறந்துவிட்டால் வாதம் பொய்யாய் 
கசடரே கருதியுன்னிக் கவிழ்ந்து பாரே . 

கொங்கண சுவாமி பாதமேகதி 


11 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் வாதமுறைகள் பேசப்படுகின்றன . 


118 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 


1230 


சுவடி எண் : 610 ( b ) 


கஸ்தூரி 


ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை ; சிறிது பழுது . பக்கத்திற்கு : 6 வரிகள் 
கி , எண்ணிக்கை : 50. அளவு 16X21 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : தெரியவில்லை. 


தொடக்கம் : 


போகுமடா மகத்தான கிரிகள் தீவு 

புனல்மிகந்து நல்லதண்ணீர்க் கடலுக் கப்பால் 
யேகுமடா கஸ்தூரிப் பிள்ளை யுண்டு 

யிருநாவிப் பிள்ளையுண்டு யாதி யுண்டு 


முடிவு : 


முற்பெரிய னாதாக்கள் ரிஷிகள் செய்வார் 

முக்கோடி தேவரிது செய்வார் பாரு 
அப்பெரியோ ரடாத வித்தைக் கெல்லா 

மாடலாம் கைச்சித்திர மரிந்து பாரே . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் தலைப்பு தெளிவில்லை . இறுதியிலும் தலைப்பு பற்றிக் 
கூறப்படவில்லை . 


00000ooooooooooooo000000 


வரிசை எண் : 1231 . 


சுவடி எண் : 610 ( c ) 


இராச சண்டேசுரன் 
ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
5-6 வரிகள் . கி . எண்ணிக்கை : 60 . அளவு : 16X2 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை : முழுமை : இல்லை . 
தொடக்கம் : 


ரசம் விராகனெடை 
நாபி 
கெந்தி 
தாம்புர பற்பம் 


1 
1 
1 
1 


12 வது தொகுப்பு 


119 


இதுக்கு ரெட்டி லிங்கம் கூட்டி வெண்னொச்சிச் சாறு விட்டு 
நாலு சாமமரைத்து நிழலுலத்தி அனுப்பான மறியிடவும் . 


முடிவு : 


நேர்படப் பிளந்து ......... ம பத்தெனும் 

வாய்வுச் செய்தி பகர்ந்து பின்னாலு 
வாய்வு சுத்தனா மவயிரண்டு 

பிறவனசன் அந்திரியாமி 


7 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது வைத்தியத்திரட்டு போன்றது . பலவகை 
பட்டுள்ளன . 


மருந்துகள் கூறப் 


000000000000000000000000 


வரிசை எண் : 1232 


சுவடி எண் . 611 


கொங்கணர் கடைக்காண்ட சூத்திரம் 


ஏடுகள் : 15. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 300 . 

அளவு : 28X3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : கொங்கணர் . 

முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


ஆதியே தந்தமே தகண்ட மேது 

அப்புறத்தே நின்றபூ ரணந்தர னேது 
நீதியாய் நின்றதொரு நினைவங் கேது 

நேராத சுளினைதனை நிலைய தாகுஞ் 
சோதியே 


முடிவு : 


செய்யப்பா பொறிகடலை அவல்தேங் காயும் 

செவ்விள நீர் கரும்புபால் பரமா னங்கள் 
உய்யப்பா கமலமுனி பிரமமுனி மச்ச 

வேதமுனி மூவரையும் சூட்சம் பண்ணி 
பையப்பா சகலமெல்லாம் நெய்வேத் தியங்கள் 

பண்ணிப் 


.............. 


62 


120 


தமிழ்ச்சுவடிகளின் 


காலம் : 

இல்லை . 
குறிப்பு : 


இது 610 ( a ) | D 1229 - ன் வேறாயது . 


வரிசை எண் : 


1233 


சுவடி எண் ; 612 


கௌமதி வைத்தியம் - 400 


ஏடுகள் : 41 . ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 1000 . 

அளவு : 28x3 செ . மீ . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : கௌதமதீசுரர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


சிவகிருபை பாதமது போத்தி நாளும் 

தெரிந்தெடுத்துப் பதிணென்பேர் மறைத்தல் யாதுந் 
தவம் பெறவே கௌமதியில் பாடல் நூலில் 

சாத்தினோம் வைத்தியங்கள் யோக ஞானம் 


முடிவு : 


பாரப்பா கலைக்கோட்டான் தவசு மார்க்கம் 

பாவையர்க ளானபோது மாத ராலே 
தேரப்பா ரதமான ரதத்தி லேத்தி 

தெளிவறமின் கொண்டு சென்றார் கதையி னாலே 
நேரப்பா கெடுவசிய வளிநே ராச்சு 

நேர்மையறிந் தினமறிந்தாற் பவமொன் றில்லை 
சேரப்பா சேர்ந்து தனம் பறித்து நீயுஞ் 

சிகந்தனிலே கூன் குருடாமுடவற் கீயே . 


190 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் மதனவேலி மதங்கத் தயிலம் . கெர்ப்பவாதினைக்கு , வாழாத 
பெண்ணுக்கு , யீட்டுமுறை யிருள்வேலி முதலிய வசியம் , ஸ்ரீ வசியம் . 
போக நிலை சாதி நிண்ணையமறியும்படி , ஓமலேப்ப வாய்வுக்கு . 
சன்னிக்கு , யோகமார்க்கம் , வழலைக்குரு மார்க்கம் , கல்ப்பங் கொள்ள , 
பவள வச்சிரம் , முதலியன உள்ளன . 


சுக 


முகப்பு ஏட்டிலும் முதல் ஏட்டில் எழுதப்பட்டுள்ள பாடல்கள் 
எழுதப்பட்டுள்ளன . கடைசி ஏட்டில் வைத்தியம் எழுதப்பட்டுள்ளது . 


12 வது தொகுப்பு 


121 


வரிசை எண் : 1234 


சுவடி எண் 613 


சத்தி யாரூடம் 


ஏடுகள் : 27 , ஏட்டின் நிலைமை : சற்றே பழுது . பக்கத்திற்கு : 10-12 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 800. அளவு : 14 , X 3 } செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் : ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றும் . 


தொடக்கம் : 


பாதிமதியினி வெளியானார் கஞ்சப் பதம் 

போற்றியே யுலகில் பருவ மாக 
ஆதிபரா பரையுமை மாதங்கி சாத்தி 

யாருட நீதிநெறி யறிவைக் கேளு 
வேதமுறை யுரைத்தபடி யிந்தப் பாரில் 

விடவகைக ளுரைத்திடுவே னனந்தன் தற்கண் 
சோதிமகா பறப்பன் வாசுக் குளிகன் 

மிக்கதுய்ய சங்குபாலன் கார்க்கோடன் தானே . 


1 


முடிவு : 


தரித்திரங்க ளணுகாது தற்ம முண்டாம் 
தாரன் 

ரணியிற் சித்தர் வந்து தருவார் புத்தி 
கருத்துடனே ஆத்தாளு மீசன் றானுங் 

கடாட்சித்து காட்சி தருவார்க ளொருநூறு முற்றே 


103 


சிவகாமி துணை 
குருவே துணை 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 

இதில் சித்தாந்த பீரி மாத்திரை , சுடுகாடு மீட்டான் , சங்கார வயி 
--ரவன் , கீரி அஞ்சனம் , ராமபாண மாத்திரை, பஞ்சபாணக் குளம்பு , 
சிந்தாமணி லேகியம் , சஞ்சீவியுண்டை , 

சஞ்சீவியுண்டை , திருநீலகண்டக் குளிசை ,. 
வி நாயகனார் நசியம் , குடோரி குளம்பு , சஞ்சீவிக் குளம்பு முதலியன 
உள்ளன . 


இதில் பாம்புகளின் வகைகள் , அது கடித்தால் அதற்கான மருந்து 
கள் , மந்திரங்கள் கூறப்பட்டுள்ளன . 


122 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1235 


சுவடி எண் : 614 


சித்திராரூடம் 


ஏடுகள் : 13 ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது பக்கத்திற்கு : 10-12 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 400 அளவு : 14 } X 4 செ.மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


ஆறுமுகக் கடவுளிரு பதமே போற்றி 

அகத்தியர் முனியுரைத்த சித்திரா ரூவுத்தில் 
கூறுகிற தூதன் வடிவுங் கையில் 

கொண்டுவருவது குறியுங் குணமுங் கண்டுவந்து 
யேறுகிற திசையுமானவன் வாயால் சொன்ன 

னெழுத்தையெண்ணிப் பார்த்துவிரலி லெண்ணிவாரு 
தேருகிற தானபெங் வலமிடங் கீழ்மேல் 

சேர்ந்தயாதி தனிலென்று தெரியும் வாரே . 


முடிவு ; 


உப்பாகும் முரிகலிங்க சாற றாகு 

முத்தமதா யுமவேளை மேனி யாருங் 
கொப்பாகு முருங்கையந் தண்டை யாகுங் 

குளிமீட்டான் சார்தலுங் குளமாம் பூச்சிப் 
பாரில்விடந் தீர்த்தால் வேறோர் சொன்ன 

மெடுதுவை குண்டமே பதலாகும் 
தப்பாது செந்தூர வாள் சுப்பிர மணியசுவாமி 
தவறாமல்ச் சொன்ன முப்பத் தஞ்சு நூல் முற்றே . 

தேவிசகாயம் 
சிவகாமி சகாயம் 

குருவே துணை 
காலம் 


35 . 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் , பாம்புகளின் வகை , அதுகடித்தால் மருந்து முதலியன 
கூறப்பட்டுள்ளன , இதன் முகப்பு ஏடுகள் 3 - ல் சக்கரங்கள் மந்திரங் 
கள் உள்ளன 


. 


இது முன்னதின் வேறாயது . 


103 


12வது தொ 

தொகுப்பு 
வரிசை எண் : 1236 


கவடி எண் : 615 


சித்திராரூட நொண்டி 


ஏடுகள் : 45 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
5-6 வரிகள் . கி . எண்ணிக்கை : 500. அளவு : 34X3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 

காப்பு 
அத்திமா முகவன் செய்ய 

அடியிணைக் கமலம் போற்றி 
சித்தறா ரூடம் தன்னில் 

செப்பிய பொருளை யாய்ந்து 
சுற்றமாமு யெவர்க்குந் தோன்ற 

சுருக்கமாயி னொண்டி சீநாயி 
வித்தகர் ஒளிவி னாலே 

தமிழினை விளம்ப லுற்றேன் 


நூல் 


திருமருதூர் வளரும் நாக லிங்கர் 

சீர்பாத கமலமென் சிரசில் வைத்து 
மருவுந் சித்திரா ரூடப் பொருளினை 

வகுத்துச் சொல்கிறே நிந்த மகிதலத்தில் 


முடிவு : 


மானாக முதலாக பலவிஷ மானிடர் தம்மைப் 

பத்திவாசை செய்தால் மந்திரத்தால் 


திருமகள் விளக்கம் பெற்றுப் பதினாறு 
சீவரைப் பெற்று முற்றிசெய்வ தாமே 

தந்தனத் தானானா 


காலம் : 


சுபானு வருடம் பங்குனி மாதம் 23 - ம் தேதி கிஷ்ணபட்சத்தில் 
அட்டமி வாரனாள் சுபயோக சுபதினத்தில் சித்திரா ரூடம் எழுதி முகிந் 
தது முற்றும் . 

குருவே துணை 
சிவகாம்பாள் துணை 
மீனாட்சி துணை 


124 


தமிழ்ச்சுவடிகளின் 


குறிப்பு : 

இது எமது சுவடி எண் 21 ( a ) / D29 போன்றது . இது அச்சிடப் 
பட்டது . இதில் காப்புச் செய்யுள் மிகுதியாகக் காணப்படுகின்றது , 
இது நொண்டி நாடகப்பாணியில் தந்தனத் தானானா என்றபடி பாடப் 
பட்டுள்ளது . 


பின்னர் 8 வெவ்வேறு ஏடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 


000000000000 


வரிசை எண் : 1237 


சுவடி எண் : 616 


சித்திராரூடம் நொண்டிச் சிந்து 
ஏடுகள் : 46 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை , பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 
கி . எண்ணிக்கை : 800 அளவு : 22X3 செ . மீட்டர் எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 
திருமருதூர் வளறும் நாக லிங்கர் 

சீபாதம் கமலமென் சிந்தையில் வைத்து 
மருவுஞ் சித்திராரூடப் பொருளினை 

வகுத்துச் சொல்லுகிறேன் இந்த மகிதலத்தில் 


முடிவு : 


மந்திர தந்திரத்தால் தியானத்தால் மருந்தினால் 

மணியினால் யெந்த விதமும் முந்திடும் 
விடங்களெல்லாம் தீர்ந்திடுமே முதிய 

வாசிரிய வாறென்று யிந்த தினமிசை 
ஒருநூறு பருவஞ் சரிவாள்ந் திருப்ப வாழ்வார் . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதுவும் முன்பிரதி போன்றது . பாடவேறுபாடுகள் மிகுந்துள்ளன . 


வரிசை எண் : 1238 


சுவடி எண் : 617 


தேவியாரூடம் 
ஏடுகள் : 42 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் . கி . எண்ணிக்கை: 900. அளவு : 21X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 


12வது தொகுப்பு 


125 


தொடக்கம் : 


பாதிமதியணி வேணியரனார் கஞ்சப் பதம் 

போற்றியே யுலகில் பருவ மாக 
ஆதிபரா பரையுமை மாதங்கி சத்தி 

யாரூட நீதிநெறி யறிவைக் கேளு 


முடிவு : 


தரித்திரங்க ளணுகாது தர்ம முண்டாம் 

தாரணியிற் சித்தர் வந்து தருவார் புத்தி 
கருத்துடனே ஆத்தாளு மீசன் றானு 
கடாட்சித்துக் காட்சி தருவார்கள் 

ளொருநூறு முத்தே . 
காலம் : 


10.3 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 613 | 01234 போன்றது . இதன் பின்னர் 
மத்திரங்கள் சக்கரங்கள் எழுதிய ஏடுகள் 4 உள்ளன . 


00000000000000000000 


வரிசை எண் : 


1239 


சுவடி எண் : 618 


சட்டைநாதர் - வகாரம் -200 


ஏடுகள் : 94. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 1500. அளவு 17 X 3 செமீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : சட்டைநாதர் . முழுமை : முற்றுமுனது 
தொடக்கம் : 


காப்பு 


சூத்திர மோது முன்னே 

சொல்கிறேன் கிணேசன் காப்பு 
சாத்திர நிறைந்து பொங்கி 

சராசர மெங்குந் தானாய் 
தோத்திரப் பொருளுந் தானாய் 

சொல்லத்து மவுன மத்து 
போத்திரி பிறப்புள் 
ளான 

பூரணங் காப்புத் தானே 


நூல் 


குருவான பூரணமே சின்மயமே அய்யா 
குவட்டிலுள்ள சித்தரெல்லாம் கூடிக் கொண்டு 


126 


தமிழ்ச்சுவடிகவின் 


முடிவு 


ன சின்மயத்தின் பிள்ளை நாங்கள் 

குரியேது கயிலாச மூர்த்தி லராகம் 
வேனான சூத்திரந்தா னிருநூத் தொன்றும் 
வேதாந்திக் கருணையினால் விளங்க முற்றே . 

முத்தே . 


200 


ராமசாமி எழுதி 


பீதாம்பர சுப்புலையரவர்களுக்கு சட்டநாதர் 200 
முகிந்தது . 

முற்றும் 
குரு முன்னிற்கவும் 
சிவ்காமி துணை 


காலம் : 


பிலவங்கா வருஷம் தை மீ 26 ம் தேதி புதன்கிழமை னாள் முற்றும் 
குறிப்பு : 

இதில் , சவுக்காரஞ்செயம் , சவுக்காரச்சுன்னம் , சீனச்சுன்னம்,உப்புக் 
கட்டு , சார நிறம் . பாறையுப்புக்கட்டு , துத்தக்கட்டு , உமாசத்தி ஆதி 
சத்தம் , தாம்பிர வேதை . தங்கச்சுன்னம் . பாறையுப்புக்கட்ட வங்கச் 
சுன்னம் , நிமிளைச்சுன்னம் , சாரச்சுன்னம் , ஆனாதிகாரணவத்து முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 1240 


சுவடி எண் : 619 


சலக்கழிச்சலுக்கு வாகடம் 


ஏடுகள் : 27 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை , பக்கத்திற்கு ; 7-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 600. அளவு : 23X3 . செ . மீ . எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது , 


தொடக்கம் : 


மாதுஉமை பாகன் சொன்ன 

மாமரை முதலை யாய்ந்து 
தீதுதான் நினையார் வண்ணந் 

திருவிளத் தருளி 


லே 


முடிவு : 


இதுவெல்லாம் பால்வாத் தரைத்துக் கரைத்துப் 
பசுவின் நெய்யிற் கூட்டி எறிச்சி பதத்தில் 


12 வது தொகுப்பு 


127 


வடித்துக் கொண்டு தினம் ஒரு கரண்டி 
சாப்பிடவும் இரண்டு நேரமும் சாப்பிடவும் 
பெரும்பாடு தீரும் கைகண்டது . 


காலம் : 

இல்லை . 


குறிப்பு : 

இதில் , இதில்தீருகிற வியாதிக்கு மருந்து , எலும்புருக்கி நெய் , 
பெரும்பாடு தீரும் , பெரும்பாட்டுக்கு மருந்து , புருஷ பிரமியத்தில் 
குணம் , நீர்க்கட்டுக்கு பிரமியத்துக்கு இரத்த பிரமியத்துக்கு . இரத்த 
பிரமியம் நீரிரக்கிறதுக்கு மருந்து , உ.டம்பெரிப்புக்கு , நீர்க்கடுப்புக்கு 
பெரும்பாட்டுக்கு நெய் முதலியன உள்ளன , 


வரிசை எண் : 1241 


சுவடி எண் : 620 


சரக்குக்கட்டு - பலதிரட்டு 


ஏடுகள் : 37. ஏட்டின் நிலைமை . நல்லநிலை பக்கத்திற்கு : 6-8 வரிகள் 
கி , எண்ணிக்கை : 600. அளவு : 19 } X3 செ . மீட்டர் எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது , 


தொடக்கம் : 


செந்தூரமாம் இரக்கிக் கொள்ளவும் துய்யாநிலமாகக் 
கொடுக்கவும் பத்தியம் பச்சை நாகமும் பலம் -3 
அது உருகுற முகத்தில் கட்டிச்சாரம் பலம் - 1 
கூட்டி யுருக்கவும் நாகம் புகையாமல் கட்டும் 


முடிவு : 


இஞ்சிற பறுவத்தில் , கோரோசினை . புனுகு , கொஞ்சம் போட்டு 
இஞ்சின பிறகு யெடுத்து கவிப்புக் குடுக்கவும் . 


காலம் : 

இல்லை . 


குறிப்பு : 


இதில் , நாகசெந்தூரம் , சுயம் , பாசாணங்கட்ட , தங்க செம்பு , லிங்க 
கட்டு , நாகங்கட்ட , ரசங்கட்ட , வெள்ளீயம் நீறாக்குவது , தாளகத்துக்கு 
மேல் வித்தை , 

தாளகங்கட்ட , உப்புமணிக்கட்டு , லிங்கக்கட்டு ,, 
துய்யானைக்கட்டு , நவச்சாரக்கட்டு . நாகக்கட்டு , கட்டின நாகத்துக்கு 
மேல் வித்தை முதலியன உள்ளன . 


128 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1242 


சுவடி எண் : 621 


சுந்தரானந்தர் சூத்திரம் 36 


ஏடுகள் : 7. ஏட்டின் நிலைமை . நல்ல நிலை . பக்கத்திற்கு : 10-11 
வரிகள் . கி , எண்ணிக்கை : 200. அளவு : 22x 4 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : சுந்தரானந்தர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


சுந்தரானந்தர் ( ஆ ) அதீதம் 
சீரான உமைதேவி பாதம்போற்றி 

செகமகிழும் சுந்தரரைப் புவியோர் மெச்சப் 
பேரான அதிசய நூல் முப்பத் தாறும் 

பிரியமுடன் பாடுதற்குக் குருவைப் போற்றி 


முடிவு : 


கஞ்சனமாம் உருவேத்தி பழுசை பண்ணி 

கடினமடா அதிசயந்தான் முப்பத் தாறு 
துஞ்சிவிட்டால் கிடையாது அதிஷ்டம் வேணும் 

சொல்வார்கள்க் குருவதனைச் சொல்லா றாணை 


36 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 226 ( i ) / D 365 போன்றது . ஆனால் அதற்கும் 
இதற்கும் பாடவேறுபாடுகள் மிகுந்துள்ளன . கடைசி பாடலே வேறாக 
உள்ளது . 


வரிசை எண் : 1243 


சுவடி எண் : 622 


சுந்தரானந்தர் அதீதம் 


ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்டது . ( தொடக்கம் 
எலி கடித்துள்ளது , பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . கி , எண்ணிக்கை : 200 , 
அளவு : 1933 செ.மீ . எழுத்து : தமிழ் - 

எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : சுந்தரானந்தர் .. 
முழுமை : முற்றுமுளது . 


12 வது தொகுப்பு 


129 


தொடக்கம் : 


ககனாகத் தேன் வழலை யணி நீர்ப்பாம்பு 


னியரிவர் பெரியோரே 


நூல் 


...... யாமென்ற கற் அக்கணமு மாகி 
அதிலேதான் சுழித்தயிரு சுழியு 
பாதபொருளாகிச் சித்தரியு மாகிச் 

சிவமுமாய்ச் சத்தியுமாய் 


முடிவு : 


கெலித்து ....... கெவுரிசிந்தா மணியோ டப்பா 

கின்ற தானகளு மனோசிலை யிதுவெல் ( லாந்தான்பாள் 
நலிந்திட்ட மானமுரை கயிலாசமுனி சொன்னார் 
நன் ...... யிதையெடுத்து நான் சொன்னேனே 

சிவமயம் 
சுந்தரானந்தமுர்த்தி அதிதமுற்றும் 


33 


தேவிசகாயம் 
குருபாதமே கதி 
சிவகாமியம்மன் துணை 

ஸ்ரீராமஜெயம் 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 


என்ற தலைப்பு 


இதன் முன் சுவடியில் சுந்தரானந்தர் அதீதம் 
காணப்படுகிறது . அதனினும் இது வேறாயது , 


000000000000 


வரிசை எண் : 1244 


சுவடி எண் : 623 


தட்சிணாமூர்த்தி சூத்திரம் 1200 க்குச் 

சுருக்கம் -65 


ஏடுகள் : 25. ஏட்டின் நிலைமை : சிறிதுபழுது .. 

பக்கத்திற்கு : 6-7 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 400 . 

அளவு : 17X3 செ.மீ. 

செ . மீ . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி , முழுமை : முற்றற்றது .. 


130 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


பூரணமாய் மூடமூலக் குருவைப் போற்றிப் 

புகழான சாலவகை அட்ட கற்மங் 
காரணமாய் மைத்திலத மடக்கஞ் சேர்வை 

கருத்தான தியானமொடு தந்தி ரங்கள் 


முடிவு : 


சாதகமாய்ப் புலித்தோலை யிடக்கையில் வைத்த 

படி அதைத் திறந்திடவே தோலை மூடு 
காதலுடன் தேரையென்ற தவளை பல்லாக் 
கைகால்போ யிறகதுபோல்த் தோற்று மாரே . 


53 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் வாலைபூசைசக்கரம் , நெகிழ்ந்த பேர் தனக்கு நாககட்டு , ரச 
குளிகை , யேமநீறு , சீரணியில் பூனாகன் , சாலவித்தை , அககினித் 
கம்பனம் , முட்டையடத்து , வியாதிக்கு செந்தூரம் , அடக்கமெளும்ப , 
தேரைவித்தை முதலியன உள்ளன . 


000000000000000000000000 


வரிசை எண் : 1245 


சுவடி எண் : 624 


தட்சிணாமூர்த்தி ரச குளிகை 14 


ஏடுகள் : 6. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 9-11 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 150. அளவு : 15X4 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி , முழுமை : முற்றும் . 
தொடக்கம் : 


ஆதியந்த மில்லாத சின்மயத்தின் பாதம் 

அகண்டபரி பூரணமாம் ஆத்தாள் பாதம் 
சோதிநிற மாகி நின்ற கிணேசன் பாதம் 

சொல்தனக்கு யெட்டாத சூச்சா சூச்சம் 


முடிவு : 


யேற்கவே ரசமணியின் மார்க்கந் தானும் 

யென்மக்காள் சொல்லிவிட்டேன் யோகமாற்கம் 
சேர்க்கவே யிம்முறையை உனக்குச் சொன்னேன் 
செழுங்கருணை பதினாலில்க் கிடாட்ச முற்றே . 


12 வது தொகுப்பு 


131 


காலம் : 


இல்லை 
குறிப்பு 


இதில் ரசமணி , கெவுனகுளிகை , நுனி நாக்கை அண்ணாக்கில் மோதி 
லம்பினியோகம் செய்தல் , சுவாசபந்தனம் செய்தல் , முதலியன காணப் 
படுகின்றன . இது புலத்தியருக்கு உபதேசித்தது . இம்முறையை வெளியில் 
சொன்னால் கழுதையாய்ப்பிறப்பார்கள் என்று 13 ம்பாட்டில் காணப் 
படுகிறது . 

இது , எமது சுவடிஎண் 236 ( K ) | D 403 போன்றது . 


வரிசை எண் : 1246 


சுவடி எண் : 625 


தன்வந்திரி வைத்தியம் 500 
ஏடுகள் : 77. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை , பக்கத்திற்கு : 9-11 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 2000. அளவு : 21 } x4 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : தன்வந்திரி . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


வேள் மாமுகன் விண்ணவர் தன்பதம் 
நாளு மேனினை வார்வினை நாசமாம் 
வூழி நால்வருங் கோளு முதிர்த்திடா 
வாழ்வ தாகிய செல்வம் அமைக்குமே . 


1 


முடிவு : 


பொடிதனை யெடுத்து நீயும் 

புகழ்ந்துதான் தேனை விட்டு 
வருகடி யுள்ளே கொள்ளும் 

விடிசந்தி நேரம் ரெண்டும் 
கடிவிசம் பசங்கிச் சூலை 

கறுத்திடுங் குட்ட ரோகம் 
சடுதியில் சிரங்கு . தீரும் 
தானிரு பதுனாள் கொள்ளே 
யிறுபதுனா ளெல்ல வணமும் பிளியுந்தள்ளி 

சிவகாமி துணை 
காலம் : 

இல்லை 


521 


குறிப்பு : 

இதில் , குழந்தையளுக்குக் குளிகை , வாதத்துக்கு , பித்தம் நாற் 
பதுக்கும் , வாதத்தின் குணம் , வரள்ச்சூலைக் குணம் , குடல்சூலைக்குணம் , 
உதிரச் சூலைக்குணம் , வாரிச்சூலைக்குணம் , கபாலசூலைக்குணம் , வெடிச் 
சூலைக்குணம் , கரப்பான் சூலைக்குணம் முதலியன உள்ளன . 


132 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1247 


சுவடி எண் : 626 


தன்வந்திரி தாதுநிதானம் 


ஏடுகள் : 22. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 8-10 வரிகள் . 
கி . எண்ணிக்கை : 500. அளவு : 23X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் : 
ஆசிரியர் : தன்வந்திரி முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


நாடி பார்க்க 


பூங்கர் வனமும் புவிதனி லெல்லோரும் 
பாங்கான தர்மவித்தை பார்க்கவே - ஓங்குபுகழ் 
தன்னால் விரும்பிச் சாற்றுதற்கு நாள்தோறுங் 
கன்னமிரு கொம்புடையோன் காப்பு 


1 


முடிவு : 


உலத்தி பொடிபண்ணி சிமினி லடைக்கொண்டு 
முப்பத்திரண்டு சென்னிக்கும் நினைவு தெரியாத 
சென்னிக்கு ரெண்டு பணவிடை நாசியில் 
வைத்தூதினால் உடனே யெழுத்திருப்பார்கள் 

தும்மலுண்டானால் பிளைப்பார்கள் 

யிது அறியவும் 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 

இதில் , பூதசுரம் , அசீரணசுரம் , கிஷாயம் , அபிகாதசுரம் , விஷசுரம் , 
தருணசுரகிஷாயம் , எலும்பு பற்றிய அத்திசுரம் , கிஷாயம் . குருதியை 
( இரத்தத்தைப் ) பற்று சுரகுணம் , திரிதோஷ சுரம் , சன்னிக்குணம் , 
பித்ததோஷத்துக்கு குடிநீர் , செந்நிக்கு நசியம் முதலியன உள்ளன . 


.00000000000 


வரிசை எண் : 1248 


சுவடி எண் ! 627 


திரட்டு வாகடம் 


ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை . நல்ல நி லை பக்கத்திற்கு : 8-10 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 200. அளவு : 211x3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் , ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 


12வது தொகுப்பு 


132 


தொடக்கம் : 


மருந்துவகை 


வாதந்தா னெண்ப தாக 

வருகின்ற பக்க வாதம் 
சீதமே நடுக்கு வாதம் 

சிறந்துடல் முடக்கு வாதம் 
சூத்தாஞ் சந்து வாதம் 

தோன்றிய முகத்து வாதம் 
பேதமாம் வாதந் தீர 

பேசிடும் மருந்து (கேளே . 


முடிவு : 


தெள்ளுமண் பூதனாக மரைப்பொடி 

வெண்காரஞ் சேர கொள்ளும் 
வழகிய படர்கொஞ் சிஞ்சி 

யுள்ளபடி ஆறும் 
பழச்சாத் தரைத்துப் போதுந் 

தூதக் கூறும்மே புக்கவசங்கொள் 


திரட்டு வாகடம் முற்றும் 

சிவகாமி துணை 
விநாயகன் துணை 
றாமசுவாமி எழுத்து 


காலம் : 


விரோதி வருடம் பிரட்டாசி மாதம் , 11 ம் தேதி ஆதித்த வாரனாள் .. 
எழுதிமுகிந்தது முற்றும் . ஸ்ரீ ரஸ்து குருவே துணை . 


சாசெயம் 


(குறிப்பு : 

இதில் , மருந்துவகை . பித்தத்துக்கு சென்றுமத்துக்கு . மூலத்துக்கு . 
கிறாணிக்கு . குன்மம் , நீரழிவுக்கு மேகத்துக்கு காமாலைக்கு . கிரந்திக்கு 
கவிசைகெண்டை . காசரோகம் . சன்னிக்கு மாத்திரை, வலிப்புக்கு . 
கரப்பானுக்கு . விஷயாகத்துக்கு , கண்டமாலை , கண்ணுக்கு மாத்திரை 
முதலியன 

உள்ளன . 


வரிசை எண் : 1249 

கவடி எண் : 628 
திருநடன சூத்திரம் -48 
ஏடுகள் 18 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 10 13 
வரிகள் கி . எண்ணிக்கை : 400 . 

அளவு : 121X3 ! செ.மீ 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : தெரியவில்லை . முழுமை : முற்றுமுளது 


134 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


நாடியதோர் பூரணமாம் வேதாந் தத்தில் 

நடனதிரு சூத்திரத்தைப் பாடு தற்கு 
ஆடியதோர் கணபதியுங் கந்தன் றானும் 

அருள்பெருகும் நாதாக்கள் ரிஷிகள் காப்பு 


முடிவு : 


நானென்ற சாம்பிராணி சூடன் ரெண்டும் 

மஜேசீலை மண் செய்து 
காடை புடத்தில் மூன்று வென்னீர் 

சாதிலிங்கம் வெகுநோய்க் காகு 
விளங்குகின்ற சூத்திர நாற்பத்தெட்டு முற்றே . 


48 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் , கெற்பவாயுவுக்கு எண்ணெய் முதலியன உள்ளன . 


oooooooooooooooooooooooo 


வரிசை எண் : 1250 


சுவடி எண் : 629 


நயனவிதி வாகடம் 


ஏடுகள் : 82 , ( 42-125 ) ஏட்டின் நிலைமை : சிறிது பழுதுபட்டது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . கி . எண்ணிக்கை 1500. அளவு 26X2 ) செ மீ . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


கண்ணது நோக வேண்டுங் 

காரண மேதோ வென்னில் 
நண்ணி 

மிகப் பருக்கை யா 
திண்ணிய மயிரி லங்கும் 

பிசைந் ... 
விண்ணிடை வேர்வை பாலும் 

விழைந்திடும் நேரத் 


முடிவு : 


ஆமணக்க முத்துங் கல்லுப்பும் பிரண்டையும் 
துவைத்த காடியில் பிசைந்து குடிக்க , விடும் 


12 வது தொகுப்பு 


135 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 


நயனவில்வாதி 


இதில் , பில்லக்கண்ணுக்கு , ரத்தினாதியுண்டை , 
எண்ணெய், கண்ணுக்கு சுநேத்திரியுண்டை , 

தாம்புராதியுண்டை , 
நதம்புராதியுண்டை , கண்ணுக்குப் பொடி , கண்ணுக்குச் சீனப்பொடி , 
கிளிக்கண்ணுக்கு , புழுக்கடிக்கு , மற்றும் பல வைத்தியங்கள் உள்ளன . 


000000000000 


வரிசை எண் : 1251 


சுவடி எண் : 630 ( a ) 


நயன சாத்திரம் அடுக்குநிலை 
ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : சற்றே பழுது . பக்கத்திற்கு 8-10 
வரிகள் கி . எண்ணிக்கை : 75. அளவு : 23X3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுள 
தொடக்கம் : 

அடுக்கு நிலை 
சொல்லிருந்த இடமெங்கே முப்பா ளெங்கே 

துவார பாலகரெங்கே முகப்பா ளெங்கே 
நல்லசங்க நதியெங்கே வைகுண்ட மெங்கே 

நாராயணனு மாலிலைமேல்த் துயின்ற தெங்கே 


முடிவு : 


ஒவ்வெழுத்து நின்றயிடம் தெளிந்து கண்டோர் 

உடலுயிரென் றேகுருத் துரைக்க மாட்டார் 
சிவ்வெழுத்து நின்றயிடம் தெளிந்து கண்டோர் 
திருவாக்கால்ச் சீயென்ற சொல்வ ராதே 


10 


அடுக்கு நிலை முற்றும் 

குருவே துணை 


காலம் : 

இல்லை 


உ . 


குறிப்பு : 

உடலில் மூலாதாரம் முதலான நிலைகளை அடுக்கிக் கூறுவது தத்துவ 
ருவமா 

உள்ளது . 
நூலின் தொடக்கத்தில் , நயனசாஸ்திரம் . அடுக்கு நிலை , கவுளிசாஸ்திரம் 
கூகை காதல் என்று எழுதப்பட்டுள்ளது . இது மை பூசப்படாத சுவடி 

எமது இலக்கியச்சுவடிகளின் விளக்கம் ஏழாம் தொகுப்பு 
சுவடி எண் 1285 | D 1710 ல் உள்ளது போன்றது . 


136 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1252 


சுவடி எண் : 630 ( b ) 


மாதரிச் சுருக்கம் 
ஏடுகள் : 8 ( 4-11 ) ஏட்டின் நிலைமை ; சற்றே பழுது . பக்கத்திற்கு : 
8-10 வரிகள் . கி . எண்ணிக்கை : 200. அளவு : 23X3 செ . மீ . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூட்டவில்லை முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


அம்மானுக் கோர்மாவாய் அதுமூன்று மூன்றாகி 
அம்மானுக் கேதலையா அறிந்ததுவே - அம்மானும் 
வந்தெனக்கு மாசுருக்க மாதிருவைக் கண்டோதக் 
கந்தனுக்கு முன்னுதித்தோன் காப்பு . 


முடிவு : 


அமரி -ஆரு வரையே அப்பால் யெழிலமந்த 
கருவுக்குத் துருவமானாய் நீயே - கமரி 
ஒருமா னனை யெரொம முலங்கரு வெளியில்மா 
தரிவாஞ் சுருக்கமுற் றே 


27 


தேவிசகாயம் 
சிவகாம்பாள் துணை 
குருவே துணை 

வேலன் துணை 
கெணபதி முன்னிற்கவும் . 


காலம் : 


இல்கள் 


குறிப்பு: 


இது வெண்பாவில் அமைந்துள்ளது தத்துவக் கருத்துக்களைக் 
கூறுவது . நூலின் தொடக்கத்தில் நயனசாஸ்திரம் . அடுக்கு நிலை , கெவுளி 
சாஸ்திரம் , கூகை காதல் என்று எழுதப்பட்டுளது , இது மை பூசப் 
படாத சுவடி . 

இது எமது இலக்கியக் காட்டலாக்கு வால்யூம் 7 - ல் சுவடி எண் 
1290 /D1911 ல் உள்ளது போன்றது 


சை எண் : 


1253 


சுவடி எண் : 


630 ( c ) 


தத்துவக் கட்டளை 
எடுகள் : 5 ( 12-16 ) ஏட்டின் நிலைமை : சற்றே பழுது . பக்கத்திற்கு 
8-10 வரிகள் . கி . எண்ணிக்கை : 

159. அளவு : 21X3 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் ஆசிரியர் ! அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 


12 வது தொகுப்பு 


137 


தொடக்கம் : 


பராபரமாகிய பரமேசுரன் றராதலம் படைக்கத் தானினைந்தருளி 
பராபரத்திற் பரந்தோன்றி , பரத்திற்சிவன் தோன்றி , சிவத்தில் சத்தி 
தோன்றி , சாத்தியில் நாதந்தோன்றி . நாதத்தில் விந்து தோன்றி , விந்துவில் 
சதாசிவந்தோன்றி , சதாசிவத்தில் மயேசுரன் , தோன்றி , மயேசுரத்தில் 
ருத்திரன் தோன்றி , ருத்திரத்தில் விஷ்ணுதோன்றி , விஷ்ணுவில் பிரம்மா 
தோன்றி 


முடிவு : 


மேதை , அத்தி , குரும்பி , பீளை , சுக்குலம் , நெய்யுப்பிலமாம் , இதற்கு 
சாட்சி பரமஞானம் விளக்கத்தில் தெளியாமை னாடொரு முண்ணு மன்ன 
மொரு கூரும் , மலமாகுமுதிர மொன்றில் களியாம் னின்ற மலமிரண்டே 
தென்னிற்காயமுடன் மனமென்று களறும் . வேதம் பனியாம்ள மேல்னிந்த 
தொல்பொமாக்கர பளய மலத்தினும்ங் கடையாயப்பாக்க வொண்ணா 
விளியானான் . காணவே காகமா நாய்கள் வெம்பருந்து வந்த ருந்த 
வீயுங் காணே . 


குருவேதுணை 
சிவகாம்பாள் துணை 
மீனாட்சிதுணை 
தேவிசகாயம் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இது . எமது இலக்கிய காட்டலாக்கு வால்யூம் 7 ல் சுவடி எண் 1233 / 
D 1868 ல் உள்ளது போன்றது . இதில் தலைப்பு எழுதப்படவில்லை . மை 
பூசப்படாத சுவடி 


இது உடற்கூற்று வண்ணம் போல் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 1254 


சுவடி எண் : 631 


நாகக் கட்டு 


ஏடுகள் : 4 ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது. பக்கத்திற்கு : 6-10 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 50. அளவு : 12X3 செ . மீ . எழுத்து ; தமிழ் , 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


138 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


பிரளாம லகுவாகச் சொல்லக் கேளு 

பேரான வெண்காரம் பலந்தா னொன்று 
மருளாம லண்டதொரு பலந்தா னொன்று 

மட்டுரெண்டு சதுாகள்ளி பாலா லாட்டி 


முடிவு : 


வேதையிலே மூன்னாகந் தங்கம் ரெண்டு 

விளம்பியே யிரும்பிடைக்கு கூடத் தாக்கு 
மாதையிலே வீரமிகு லிங்கம் போடு 
மைந்தனே களங்காகு வேதை கேளே 


227 


அரிதார பற்பம் 
அரிதாரக் கட்டி விரகனெடை 4 

ஆரவிட்டு எடுக்கவும் 


காலம் : 


இல்லை. 


குறிப்பு : 


இதில் 223 - ம் செய்யுள் முதல் 227- ம் செய்யுள் வரை உள்ளன . இதன் 
பின்னர் கிரந்தத்தில் எழுதப்பட்ட செய்யுள் ஒன்று உளது . நாகத்தினைக் 
கட்டும் முறை இதில் கூறப்பட்டுள்ளது . 


oo0oooooooooooooo0000000 


வரிசை எண் : 


1255 


சுவடி எண் 


பிரம்மமுனி பாடல் 50 


ஏடுகள் : 10. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . எண்ணிக்கை : 150. அளவு : 24 X 3 செ மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : பிரம்மமுனி. முழுமை : முற்றும் . 


தொடக்கம் : 


தொட்டதொரு கண்ணோட்டஞ் சுழி முனையைப் பத்தி நிற்க 
யெட்டுரெண்டங் காரத் தியல்வரிய 
பட்டதொரு சித்தியுடன் தீட்சையினால் சிந்தையுறும் 
மண்டலத்தில் வாசிவன்னா மயேசனடி 
குண்டலி தீதாம் பரவுங்கோல் 


1 


12வது தொகுப்பு 


139 


முடிவு : 


பரப்பிரம குலம் பாசித் தவிந்தாலே சாரம் 
பிரமமுனி தானென்றே வார்க்குறா 
நந்தியாசான் முன் கூப்பிட்டுக் கிஞானமுறவருள 
வாதசித்தன் பது 

பிரமமுனி பாடல் முற்றும் . 


5. 


கடுங்காரச் செநீர்வகை 
அண்டம் , 

வெண்கரு , ஒரு பீங்கானில் விட்டு எருநலம் பால் ஒரு 
சேரை வாரு மாங்காய்ப்பால் , திருகுகள்ளி , சதுரக்கள்ளி , கொடிக் 
கள்ளி , படற்கள்ளி, செவிக்கள்ளி , வெள்ளெருக்கு வகைக்கு சேரை 15 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , முருங்க விதைத்தயிலம் , கருங்காரச்செயநீர் வகை முதலியன 
உள்ளன . சில தலைப்புக்கள் அறியக்கூடவில்லை . 


வரிசை எண் : 1256 


சுவடி எண் : 633 


பிரம்மமுனி பாடல் - 50 
ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது. 

பக்கத்திற்கு : 5 
வரிகள் . கி எண்ணிக்கை : 75 . அளவு : 25 X 2 , செ , மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : பிரம்மமுனி, முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


தொட்டதொரு கண்ணோட்டஞ் சுழிமுனையைப் பத்தி நிற்க 
யெட்டுரெண் டோங்காரத் தியல்வரிய பட்டதொரு 


முடிவு ; 


மாத்தடா குன்றியுடன் மால்தேவி கெந்தகந்தான் 
சாற்றுவாய் தாரமல்லால் சரியாய் சேர்த்து 
பலம் பத்து சோதார மொன்றுபண்பான நாவியொன்று 
பார்வழலைச் சுண்ணமொன்று நேர் . 


28 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் 23 பாடல்களே உள்ளன . இது முன்பிரதி போன்றது .. 


140 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1257 


சுவடி எண் : 


634 


பிரம்மமுனி கருக்கிடை சூத்திரம் 384 


ஏடுகள் : 80. ஏட்டின் நிலைமை : சிறிதுபழுதுபட்டது . பக்கத்திற்கு 
8-10 வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 25X3 செ . மீட்டர் , 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : பிரம்மமுனி . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


சின்மய 


சீரரு ளான சோதி 

மான சோதி 
ஆரணி கொன்றை சூடி 

ஆரணி யானே போற்றி 
வாரணி ரிசிகள் பாதம் 

வணங்கியே வைத்திய நூலை 
காரண 

கடவுளர் காப்புத் தானே 


மாகப் 


WIL 


முடிவு : 


ஆறான ஞானமொடு வாசி யோகம் 

அடங்கினின்ற பூரணமும் அறியச் சொன்னேன் 
தேறாத சாத்திரமும் தேரச் சொன்னேன் 
செப்பினேன் கருக்கிடைசூத் திரந்தான் முற்றே . 

பிரம்மமுனி கருக்கிடை சூத்திரம் 384 


334 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 36 ( a ) | D 61 , 16 : ( a ) / 1 ) 257 , 317 ( j ) | D 
588 ஆகியவை போன்றது . 


இதில் முப்புகுரு , மேகராசாங்கலேகியம் , கர்ப்பநோய்க்கு எண்ணை , 
காளகண்ட 

சூரணக்குடோரி , பரங்கிப்பட்டை , பதங்கம் , வில்வாதி 
லேகியம் , எழுவகைப்பீனிசத்துக்கும் எண்ணெய் . ஆக்கிறாணம் , ஆறாத 
புண்ணுக்கு கொம்மட்டிக்காய் பதங்கம் , ஆடாதோடை லேகியம் , பவள 
பற்பம் , அரிதாரபற்பம் , கர்ப்பநோய்க்கு மருந்து முதலியன உள்ளன . 

இதன் முதலில் வைத் நியம் எழுதிய ஏடுகள் 3 உள்ளன . 


12வது தொகுப்பு 


141 


வரிசை எண் : 1258 


சுவடி எண் . 635 


புண்ணாக்கீசர் பெருநூல் -800 
ஏடுகள் : 40 . ஏட்டின் நிலைமை: பழுதுபட்டது . பக்கத்திற்கு . 6-8வரிகள் 
கி . எண்ணிக்கை : 1200. அளவு : 33 } x3 செ . மீட்டர் , எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : புண்ணாக்கீசர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


வேகமா நெறிசேரும் வினைகளும் ............ 

..... யானை முயற்றினைப் போற்றுவாம் 


நூல் 


நந்தியடி போற்றுகின்ற நாதர்புண் ணாக்கீசரென் 
சிந்தை மகிழ் தேதி யன்பு செய்யவே - முந்தயெண் 
ணூராதி தொடுத்தந்த வரையாய்ந்த மெய்ஞானத் 
தருளையோத மத்ததந்திமுக னுன்னு . 


முடிவு : 


கூறவே நல்லபற்ப மாகுமப்பா 

கூறினது செத்துரிக்க வயனக்கேளு . 
வயனமுள்ள பற்பத்தை சேந்துரிக்க 


204 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 

இதில் , துருசுக்குரு . வேம்புதுத்தி , திருநீலகண்ட செந்தூரம் , 
பாசானக்கட்டு , தொட்டிவைப்பு முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 1259 


கவடி எண் : 


636 


புலத்தியர் வைத்தியம் 
ஏடுகள் : 9. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
கி , எண்ணிக்கை : 150. அளவு : 21x 2 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : 

புலத்தியர் . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 
நாடியதோ ரகண்டபரி பூரணமாய் நின்ற 

நாதமுற்ற கெணேசனொடு கந்தன் காப்பு 
ஆடியதோர் சிவனாகு மென்னைப் பெற்ற 

ஆத்தாளும் நாவுதனில் குடிகொண் டேதான் 


142 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


போடென்ற வெள்ளீய பற்பந் தன்னை 

புகலாதே கசடருக்குக் கொஞ்ச மாகும் 
னாமென்ற ஆணவத்தா லிந்த னூலை 

நாட்டிலுள்ளோர்க் கீயாதே நசித்துப் ............ 


16 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 311 ( h ) | D569 அகத்தியர்வைத்தியம் ஐம்பது 
போன்றது . மேலும் இது சுவடி எண் 121 ( h ) | D 191 போன்றது . 


RIRA 


வரிசை எண் : 1260 


சுவடி எண் : 637 


புலிப்பாணி பலதிரட்டு -100 
ஏடுகள் : 25. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது .. பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் கி . எண்ணிக்கை : 500 . அளவு : 25X3 செ . மீ . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : புலிப்பாணி முனிவர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 
வேதாந்த நாயகியே . 
வீரமா காளியம்மாள் ருத்திர 

ள்ப்பொருளே அகோ 
நாரணியே காரணியே தேவி சக்தி 


... 


முடிவு : 


தாமே நீ தந்தைதாய் குருக்கள் றாசர் 

தயவான பெண்ணொடு சிக்கள் யேளை 
நாமே நீ யிவர்களுக்கு குலையிடுக்கம் செய்தோர் 

நாசமாம் நிற்குணத்தில் அழுந்து வாரே 


101 . 


102 


செளிந்திருக்கும் போகருட கடாட்சந் தன்னை 
சிறந்திருக்கும் புலிப்பாணி திரட்டு முற்றே 

குருவே துணை . 
காலம் : 


இல்லை . 


12 வது தொகுப்பு 


143 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் . 196 ( a ) | D . 313 போன்றது . 


00000000000000000000 


வரிசை எண் : 1261 


சுவடி எண் 638 


பூபதி வைத்தியம் 
ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் . கி . எண்ணிக்கை ; 80. அளவு 10X31 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : பூபதி , முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


பேசாமற் சொல்லுகிறேன் பூபதிதா னொன்று 

பிணந்திரும்பிப் பேசுமடா மருந்தைக் கேளு 
வாசானா சூதலிங்கம் லோக வங்கமப்பா 
கஞ்சலா சத்துவரியின் றேவி 


முடிவு : 


புலிபோலே பாயுமடா நோயைக் கண்டால் 

புகலாதே செந்தூரம் போகுதூர மங்கலி 
காலநோய்க் கெல்லா மாரம் பாணங் 
காட்டிரே னிதுபோலே வெகுபோக் குண்டே . 


9 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் சிறந்த மருந்துகள் கூறப்பட்டுள்ளன 


000000000000 


வரிசை எண் : 1262 


சுவடி எண் : 639 


மச்சமுனி சரக்கு வைப்பு -800 


ஏடுகள் : 85. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 
6-9 வரிகள் கி . எண்ணிக்கை : 2000 . அளவு : 291X3 செ . மீட்டர் 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : மச்சமுனி . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


ஆதி பராபர தய்யர் மலரடி 
நீதியில் வேத நிர்மய மானது 


தமிழ்ச்சுவடிகளின் , 


சோதியில் நாதத் துலங்குஞ் சுடரொளி 
சாதியில் நந்தி தன்பதங் காப்பே . 


முடிவு : 


201 


துலங்கும் யெண்ணூறுஞ் சுடரொளி கண்டவன் 
களங்கம் கண்டு கற்பூர தீபம் போல் 
விளங்கிய யோகம் விரும்பிய மானது 
இலங்கிய வாசி யேகாந்த முத்துமே . 

குரு முன்னிற்க 

தேவிசகாயம் 
ராமச்சத்திராய பரம குருவே நம : 

ஸ்ரீ சாரதாம்பாய நம 
அகிலாண்டகோடி பிரமாண்ட நாகுல வாரு 
மச்சமுனி எண்ணூறு திருமந்திரம் முற்றும் 

குருப்யோ நம ; 
கிலாண்டகோடி பிரம்மாண்டாய நம : 

ஸ்ரீ ராம ஜெயம் , 


காலம் 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் , ராமச்சந்திராய 

நம ; என்பது , கிறந்த எழுத் 
துக்களிலும் , ஸ்ரீ சாரதாம்பய 

ஸ்ரீ ராமஜெயம் " வரை தெலுங்கு 
எழுத்துக்களிலும் , எழுதப்பட்டுள்ளன . 

இதில் , சிவதீட்சை , முதல் தீட்சை முதல் மூன்றாந் தீட்சை 
வரை , பதிபசுபாசமறிதல் , அஞ்செழுத்து மகிமை , ரேசக பூரக கும்பகம் 
அகத்தியர் தெரிசனம் , 

பூசை , சிதம்பரபூசை , வயிரவ பூசை 
முதலியன உள்ளன . 

இது , எமது சுவடி எண் 325 /D_646 போன்றது . அதைவிட 
இது சுத்தப்பிரதிபோல் காணப்படுகிறது . 


வாலை 


000000000000000000000000 


வரிசை எண் : 1263 


சுவடி எண் : 640 


மூலிகை கக்கிஷம் 
ஏடுகள் : 22 ( 58-79 ) ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 
6-7 வரிகள் . கி . எண்ணிக்கை . 350. அளவு : 22x2 } செ . மீட்டர் , 
எழுத்து : தமிழ் , ஆசிரியர் : அறியக்கூடவில் )ை , முழுமை ! முற்றுமுளது 


12 லது தொகுப்பு 


145 


தொடக்கம் : 


சீதேவியார் செங்கழுநீர் வேர் 
நிலஊமத்தம் வெள்ளையெருக்கலை 
வெள்ளை விஷ்ட்டு கிரந்தி நல்ல 
எருக்கலை வெள்ளைக் குண்டுமணிவேர் 
பொடுதலை கையாந்தகரை சென்னாயுருவி 

ஆக வசீகர மூலிகை -8 . 


முடிவு : 


ஓம் நமச்சிவாயமே நமா நமா நமா 
நமச்சிவாயமே நம் சிறுபிள்ளையைப் 
புணரவேர் தோன்றிக் கிழங்கும் விஷ்ட்டுனு 
கிராந்தியும் சிவந்தி முட்டையும் இது மூன்றுங் 
கூட்டி மத்திச்சு யோனியில் தடவிப் புணரவும் . 


காலம் : 


இல்பை 


குறிப்பு : 

இதில் , மூலிகை பிடுங்க , வெத்திலை ஆகிய தலைப்புக்கள் மட் 
டும் உள்ளன . பலவித சிறந்த , வசீகர மூலிகைகள் இதில் பேசப்படு 
கின்றன . பலவகை மருந்துகளும் உள்ளன . 


000000000000 


வரிசை எண் : 1264 


சுவடி எண் : 641 


மூலிகை வகை 
ஏடுகள் : 20 . ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . 

பக்கத்திற்கு : 
5-9 வரிகள் . கி . எண்ணிக்கை : 400. அளவு : 17X21 செ . மீட்டர் 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக் கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


.. 


கன் நீற் இராசவசீகரம் நீல ஊமத்து வசீகரம் 

லோக வசீகரம் , வெள்ளைப்பூ விஷ்ணுகிரந்தி 
செனவசீகரம் 

சம்பை சருவ வசியம் 
வெள்ளைக் குன்றுமணி மிகவசீகரம் 


முடிவு : 

கண்டங் கண்டமாக நறுக்கி பானையிலிட்டு அடைத்து தயில 
மெறக்கி இந்த தயிலத்துக்கு தூபதீபங் காட்டி புரவற்றி புறவற்றிசுவாகா 


தமிழ்ச்சுவடிகளின் 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் மூலிகை வகை , மோகனம் , மூலிகை விபரம் பேதனம் 
ஆகியவைகளும் , கடைகி ஏட்டில் மந்திரமும் உள்ளன . 


வரிசை எண் : 1265 


சுவடி 


எண் : 642 


மூலிகை வண்ணம் 


ஏடுகள் . 7 ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது 

பக்கத்திற்கு : 6-7 . 
வரிகள் . கி : எண்ணிக்கை : 100 அளவு 18X3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


சம்படனே வேர் விறையை யுண்ம்பவர்க் கிறாணிமூலம் 
சென்ம்புடனே தீருமென்று குப்பமுனி தாமுரைத்தார் 
சித்திர பிலத்த மூல மெத்தாவலா யுணர்ந்து 
சத்தமாயிலுங் கிஷாயம் வைத்தாகிலுங் குடிக்கில் 


முடிவு : 


மாக்கொழுந்துனால் நசியம் மூக்கதனிலே விடவே 
தாக்குடனே கூடுவாள் போக்கிவிடுமே தலையில் 

.... மூலிகைப் பிறையோகமே 


1 . 


கணபதி துணையாக வேணும் 
வேலுண்டு வினையில்லை 

சிவமயம் 
குருமுன்னிற்கவும் . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் , மூலிகைகளை பயன்படுத்தும் முறை கூறப்பட்டுள்ளது . 


. 


12 வது தொகுப்பு 


147 


வரிசை எண் . 1266 


சுவடி எண் : 643 


ரோமரிஷி -500 


ஏடுகள் : 95 . ஏட்டின் நிலைமை ; சிறிது பழுது . பக்கத்திற்கு : 6-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 3000 அளவு : 33X3 . செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


மூலமுத லாதார வடிவாய் நின்ற 

மூற்தியெனுங் கிணேசனுட பாதங் காப்புச் 
சாலமெல்லாங் கண்டறிந்து நின்ற தாயின் பாதஞ் 

சனகாதி மூலருட பாதம் போற்றி 


முடிவு : 


வைத்தப்பா மோகினிமந் திரத்தைக் கேளு 
வலுவாக்கு வாணிசருவ மோகினி வாவர 

வருக வருக வென்று 
மெய்க்கவே சொல்லிவைத்தேன் லெட்சம்போடு 
வேதாந்த மோகினியை வசமாய்ப் போவாள் 


443 . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இதில் , முப்புவகை . இசனுப்பு வகை . நாதம் , லிங்கக்கட்டு . லிங்க 
மெழுகு , துருசுச்சுன்னம் , ரசமணி . கருவூமத்தின் விபரம் , கோளிர சம் 
வெடியுப்புச் செயநீர் , ஆறுவகை செயநீர் . சிங்கிவைப்பு முதலியன 
உள்ளன . 


வரிசை எண் : 1267 


சுவடி எண் : 644 


ரோமரிஷி சுருக்கம் 


16 


ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் 
கி . எண்ணிக்கை: 80 அளவு : 24x3 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : முற்றுமுளது . 


148) 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


தந்திமுகத் தோன் சதங்கைத் தாளே காப்பு 

சகல பொரு ளாய் நிறைந்த தாயார் காப்பு 
முந்தியுரைத் தேன் முதல் நூல் லன்ப துக்குள் 

மூலமுத லணமுத்திரி தோணு வாசி வாதம் . 


முடிவு : 


வேகாதோ இனயினமுஞ் சேந்தா லய்யா 

வெண்கிளிஞ்சி கெற்பணி நீர் விட்டோர்க் கெல்லாம் 
போகாதோ குருமுடிக்கும் பாக மெல்லாம் 
பூட்டறிந்து பார்த்தவர்க்கும் பொருள் தானே முற்றே . 


16 . 


குருமயம் 
ரோமரிஷி சுருக்கம் முகிர்ந்தது முற்றும் . 

குருவே துணை 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் சிறந்த மருத்துவ முறைகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1268 


சுவடி எண் : 645 


ரோமரிஷி சுருக்கம் 


16 . 


ஏடுகள் : 6. எட்டின் நிலைமை ; பழுதுபட்ட நிலை : பக்கத்திற்கு : 7 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 80. அளவு : 24X3 செ.மீ. ஆசிரியர் : ரோமரிஷி 
முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


தந்திமுகத் தோன் சதங்கைத் தாளே காப்பு 

சகலபொரு ளாய் நிறை தாயார் காப்பு 
முந்தியுரைத் தோன் முதல்னூ லன்ப துக்குள் 

மூலமுத லான முத்திரிகோண வாசி வாதம் . 


முடிவு : 


வேகாதோ இனயினமுஞ் சேந்தா லய்யா 
வெண்கிளிஞ்சி கெர்ப்பநீர் விட்டோர்க் கெல்லாம் 


12 வது தொகுப்பு 


149 


போகாதோ குருமுடிக்கும் பாக மெல்லாம் 
பூட்டரிந்து பாற்றவர்க்குப் பொருள் தான் முற்றே . 


16 . 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 


இது , முன்பிரதி பேன்றது . ஓரங்கள் எலிகடித்துள்ளன . 


000000000000 


வரிசை எண் : 1269 

சுவடி எண் 646 . 
ரோமரிஷி சூத்திரம் - 100 . 
ஏடுகள் : 29. எட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6-9 வரிகள் கி , எண்ணிக்கை : 600 . 

அளவு : 22/3 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : ரோமரிஷி முழுமை ; முற்றுமுளது 
தொடக்கம் : 


மூல வட்டங் குருவான பாதங் காப்பு 

முத்திக்கி வித்தான முதலே காப்பு 
மேல வட்ட மானபரப் பிரம்மங் காப்பு 

வேதாந்தங் கடந்து நின்ற மெய்யே காப்பு 


முடிவு : 


உப்பல்லோ பிண்டத்தில் சேந்த போது 

உடலுயிரு மென்றாகி தண்ணீ ராச்சு 
அப்பல்லோ முப்பூவுங் காணி யாணி 

அதைவிட்டால்க் கூடாது வழலை மார்க்கம் 
செப்பல்லோ பந்துக்கு மூட லாச்சு 

தீட்சணமா யிந்தனூல் தெளிவோ ரெம்ப 
முப்பொருளு மொன்றாகி நின்ற சோதி 
மூலவட்டக் குருவாலே மொழிதான் முற்றே . 
ரோமரிஷி , சூத்திரம் நூறு முகிந்தது . 

தேவி சகாயம் 

குருவே துணை 
காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இது எமது சுவடிஎண் 272 / D 448 போன்றது இதில் , வழலை , சுத்த 
கங்கை சிங்கி வித்தை , கிளிஞ்சி நீர் , தங்கக்குரு, முப்புமார்க்கம் , 
வெள்ளி பற்பம் , அயச்செந்தூரம் முதலியன உள்ளன . 


150 


தமிழ்ச்சுவடிகளிள் 


வரிசை எண் : 


1270 


* 647 


சுவடி எண் : 


ரோமரிஷி வாத சூத்திரம் -500 
ஏடுகள் : 

10 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 8-10 
வரிகள் கி . எண்ணிக்கை : 300. அளவு : 31 31 செ.மீட்டர் எழுத்து 
தமிழ் ஆசிரியர் : ரோமரிஷி . முழுமை : 

முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


வாரணமா முகத்தோனும் வல்லபையுங் காப்பு 

வாக்கிலிருந் தோதுகின்ற வாணி காப்பு 
பூரணமாய் நின்றகுரு னாதன் காப்பு 

புகழ்பெரிய சித்த நட பாதங் காப்பு 


முடிவு : 


காரய்யா அடிமுடிக்கி மூல விந்து 

கண்டீரோ கடல் நீரின் கருவைத்தானும் 
ஆரப்பா காண்பதுவும் யோகி காண்பா 

னப்பனே குருநூலன் பதுதான் முற்றே . 


51 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 353 ( e ) | D 704 ரோமரிஷி சூத்திரம் 50 ன் 
வேறாயது . இதில் நிருவிகற்ப சமாதி முதலான பலவகை செய்திகள் 
கூறப்பட்டுள்ளன. 


வரிசை எண் 1271 


648 


சுவடி எண் : 


மேக வாகடம் 


ஏடுகள் : 20. ஏட்டின் நிலைமை : சிறிது பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
6-8 வரிகள் . கி . எண்ணிக்கை . 400. அளவு : 

24 X 3 செ , மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


மண்டலந் தன்னி லுள்ள 

மனுஷராய்ப் பெண்ணு ளோர்க்குங் 
கொண்டதோர் பிரமே கந்தான் 

கொள்ளுமுன் னெடுக்கு நாய்கள் 
கண்டிடு முடலங் கைகால் 


12 வது தொகுப்பு 


151 


களன்றுளன் நெறித்துக் காந்தி 
யுண்ட நீர் சுவரிக் காட்டா 

துடைத்து நீர் பாயு மன்றே . 


1 


முடிவு 


வேறு 


சகல களிச்சலுக்கு வெள்ளியுண்டை வெள்ளி- 50 
சூதம் - 10 வெள்ளியுருக்கித் தெளியி முகத்திலிரத்தை 

.... டு ஒன்றித்தால்த் தகடாய்த் தட்டித 
மோர் விட்டரை . 


............ 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இதில் , 3. 4 வது ஏடுகள் வெற்றேடாயுள்ளன இதிலசலக்கழிச்சலுக்கு 
உண்டை , முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 1272 


சுவடி எண் : 649 . 


லிங்கக்கட்டு முதலியன 
ஏடுகள் : 4. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத்திற்கு : 9-11 வரிகள் 
கி . எண்ணிக்கை : 100 அளவு : 211X3 , செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் ; 


லிங்கக்கட்டு 


லிங்கக்கட்டு 
அரிதாரம் 
கெந்தகம் 
மனோசிலை 
ரசம் 


நாலுசமபாகம் 

பொடிசெய்து அண்டத்தையுடைத்து 
மஞ்சள் கருவைத் தள்ளி வெள்ளை . விட்டு 
யிந்தப் பொடியைப் போட்டு மேலு சில்லு போட்டு 
சீலை மண் யேழு செய்து சட்டியில் மணல் கீழும் 
மேலும் யேழரை நாழிகை யெரிக்கவும் 


முடிவு : 
கொல்லு கொல்லு ராமனாத சாமியாணை 

கொல்லு ஒன்றனையு 
மென்னையும் படைத்த பரமேசுவரனாணை அய்யடித்தாளானை எதிரி 
மகிளியை யடை அடை தவசியாணை அடை அடை சிவாயநம . 


ஓங்காரி ஓம் பிடாரி ஓம் நமசிவய 


152 


தமிழ்ச்சுவடிகளின் 


என்று 


உருச்செய்யவும் வெள்ளை அரளிவேர் குளிசமாடி வாயிலிட்டு 
தியானம் பண்ணவும் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , கருவங்கக் கூட்டுச்செந்தூரம் . நாகக்கட்டு , 

சதுரங்கங் 
குதிரடிக்கி பாட்டு . சதுரங்கம் குதிரையடி , மகிளி அடைக்க மந்திரம் 
முதலியன உள்ளன . குதிரையடி சக்கரம் உள்ளது . 


வரிசை எண் : 1273 


சுவடி எண் : 650 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 128 ஏட்டின் நிலைமை: சிதிலம் . பக்கத்திற்கு : 6-9 வரிகள் 
கி . எண்ணிக்கை : 2500. அளவு : 22X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் 
அறியக் கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


தீராச் சுரத்துக்கு 
குளிர்சுரத்துக்கு 


ஒன்றே கொன்றே யுத்தம் தாளியின் 

வெரு ரோகணியுவோர்ப்பாரு 
நன்றே முத்தக்காசு சுக்கு 

நறிய கோட்டம் சிறுமூல 
மின்றே யோரொன் றிருகளஞ்சி 

யிட்டுக் காய்ந்தே ரெண்டெட்டாக்கி 
சென்றே திப்பிலி மேல்த்தூவி 
சென்றார் சுரத்தார் தினச்சுதப்பால் 


27 


முடிவு : 


பில்வாதித் தயிலம் 


யிடித்த பொடியைத் தேங்காயில் 

யிட்டே செலுத்திக் கண்மூடி 
மடித்த கோளிப் பிடமிட்டு 


12 வது தொகுப்பு 


1.533 


மதனள் வில் கட்டியா லரைத்து 
அடுத்த வியாதி பிலமறிந்து 

அருந்தப் போகும் வியாதி கேள் 
படுத்தகுன்மம் பாண்டு பெருவயறு சோகை 

பத்திய மிச்சா பத்தியமே . 


காலம் 


இல்லை . 
குறிப்பு : 

இதில் செய்யுட்கள் 27 முதல் தொடங்குகின்றன . 150 வரை செய் 
யுட்கள் உள்ளன . பின்னர் பல தலைப்புகளில் மருத்துவம் பேசப்படு 
கின்றன . நல்ல மருந்துகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1274 

சுவடி எண் : 651 
வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 15. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை , பக்கத்திற்கு ; 
5-6 வரிகள் . .கி . எண்ணிக்கை : 100 . 

அளவு : 12X21 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக் கூட்டவில்லை . முழுமை ; முற்றற்றது . 


தொடக்கம் : 


கன்னப்புத்துக்கு ; நரம்புச் சிலந்திக்கு 

நன்னாரி வேரும் ரசமும் பச்சைப் புனுகு மரைத்து 
மாட்டுக் கொம்புச் சிமிளில் வைத்துக் கொள்ளவும் 

புத்துமேல் பூசி முத்துருக்கந்தனை அரைத்து 
வில்லை பிடித்துக் கட்டவும் . கன்னப்புத்து தீரும் . 


முடிவு : 


வெள்ளெழுத்துக்கு 


---- நந்தியாவட்டம் புளியும் பூத்தானிதைந்து 
மாலையிற் றேன் விட்டரைத்தே விளிக்கிடு மாசு வெள்ளை 
போலவும் வெள்ளெழுத்தெல்லா பகன்றிடுமே . 
போக்கிது வே 


காலம் : 


இல்ல . 


154 

தமிழ்ச்சுவடிகளின் 
குறிப்பு : 

இதில் , மேகத்துக்கு , நரம்புச் சிலந்திக்குக் கட்டவும் . டாக்கர் மருந்து 
ரசபற்பம் , வெட்டுப்பட்ட காயத்துக்கும் , புரைக்கு மெண்ணெய் , தாம்பிர 
பற்பம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் : 1275 


சுவடி எண் : 652 


வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 5 , ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது பக்கத்திற்கு : 7-10 
வரிகள் கி . எண்ணிக்கை : 50 . 

அளவு : 124 X 3 ! செ மீ . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : மூற்றற்றது . 
தொடக்கம் : 


பித்தத்துக்குத் தயிலம் 
கரிப்பான் சத்து படி ச சீந்திக்கொடி சாறு படி ! 
னொச்சிச்சாறு படி 

. 

முசுமுசுக்கைச் சாறு படி ! 
கருவேப்பி )ை சாறு படி 

. 

பிலாக்காய்ச் சந்தனம் பலம் 
எலுமிச்சம்பழச்சாறு படி , தேவதாரிக் கட்டை பலம் 1 
பொடுதலைச்சாறு படி . 

கிளியூர பட்டை பலம் , 
பொனனாங்க ணிச் சாறு படி , பூலாங்கிழங்கு பலம் , 


1 


முடிவு : 


மூன்றுதரம் ஒட்டிலே உவருப்பை பரப்பி அதின் மேலே உப்பை 
வைத்து புடமிடவும் . துரிசுக்கு அந்த உப்பைக் கவசங் 

கட்டவும் . 
சரக்குக் கெல்லாம் பூசிப் புடமிடவும் . கட்டும் . 


காலம் 


இல்லை 
குறிப்பு 


இதில் , பித்தத்துக்குத் தயிலம் , கலிக்கம் முதலியன உள்ளன . 


000000000000 


வரிசை எண் : 1276 

சுவடி எண் 653 
வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 16. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை . பக்கத்திற்கு : 
5-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 350. அளவு : 28X3 செ.மீ. 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


12 வது தொகுப்பு 


155 


தொடக்கம் 


லோக திராவகம் 


நீலத்துருசு பாலம் 10 
யிணங்கன் பலம் 10 
சவுட்டுப்பு பலம் 10 


சீகைகாரம் பலம் 
நவச்சாரம் பலம் 


10 
10 


இதுவெல்லாம் யிடித்து அஞ்சு பங்கு பண்ணி 
ஒரு பங்கைக் கலையத்தில் போட்டு வாலச் சட்டி 
வைத்து திராவகம் யிறக்கி நாலு பங்கு சரக்குக்கு 


முடிவு : 


அறிவின் செய்கை விதுடு நருவத்தவளைப் 
பித்தென்றுஞ் சொல்வார் 
வீணாதி வீணர் சிலர் அறிய மாட்டார் 
சிறுபகலி பெனும்ங் குறளி சத்தத்தென்றும் 
செகந்தனிலே பதினெண்பேத மறைந்திடாதே . 


? 16 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இது மை பூசப்படாத சுவடி , 
இதில் , லோக திராவகம் , துருசுச் சுன்னம் , மோடி வித்தை முதலியன 
ள்ளன . 

42- ம் ஏடு முதல் 70 - ம் ஏடுவரை உள்ளன . இடையிடையே 
ஏடுகள் இல்லை . 


. 


வரிசை எண் : 1277 


சுவடி எண் : 


654 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 7 , ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது பக்கத்திற்கு : 7-9 
வரிகள் . கி , எண்ணிக்கை : 100. அளவு 16X34 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


தானென்ற துருசு அது குருவேடயானால் 

சாகாமல்ச் செத்திருந்த பசுமை வேணும் 
மானென்ற சாரமது உருகும் போது 

மயிர்போலே புகைந்தோடி மறுக வேணும் 


150 


தமிழ்ச்சுவடி 1 : ளின் 


முடிவு ; 


திட்டாந்த சீவனைக் கொண்டு அய்யன் 

சொப்பரத்தில் செலுத்திவிட்டான் காண் 
கெட்டனதி சயமென்றே கிரிகைக் 

குள் நின்று கிலேசப் படாதே . 
தட்டாமல் தன்னொளிக் குள்ளே 
தறையற்றலை னந்தடெய்து நின்றோ . 


காலம் : 


இல் 


குறிப்பு : 


பக்கங்கள் இடமில்லாததால் ஏட்டின் வரிசை தெரியவில்லை. இதில் 
துருகவகை . சாரசுத்தி முதலியன உள்ளன . 


வரிசை எண் ! 


1278 


சுவடி எண் : 


655 


வைத்தியத் திரட்டு 
ஏடுகள் : 21. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் . கி எண்ணிக்கை : 500 . அளவு : 21X3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது .. 
தொடக்கம் : 


மூதலாகிய 


வயத்திலே உருந்தகொண்ட ராமை வாய்வுத் திரச்சி 
வியாதி . ....... மருந்து , யிந்துப்பு பலம் 1. மூணா வருந்து பழைய 

, வெல்லம் 
பலம 2 . 


...... 


முடிவு : 


பத்தியம் 
கரப்பான் வஸ்துவும் வாயுவான பதார்த்தமும் , அவபத்தியமும் ஒரு 
மண்டலம் நிறுத்தவும் . 

தலைமுழுக 
வேப்பெண்ணை அஞ்சுமுழுக்கு . பின்பு பசுவின் நெய்யஞ்சு முழுக்கு 
முழுகவும் . பின் விளக்கெண்ணை முழுக 


காலம் : 


இல்லை . 


12 வது தொகுப்பு 


157 


குறிப்பு : 


இதில் . மூணா மாறலுக்கு . அறுவகை மூலத்துக்கு மருந்து . மூல 
முளைக்கு புகை. நீரில் வெள்ளை விழுகிறதுக்கு . புருசன் மறுமுகம் பாராமல் 
மருந்து , மருந்தீடு , நாலாமுரைக்கு மூக்கில் ரத்தம் விழுகிறதுக்கு பவள 
பற்பம் , தாம்புர சுத்தி , ரத்தபீனிசத்துக்கு தலை முழுக நெய் , மேகங்களுக்கு 
நெய் முதலியன உள்ளன . 


வரிசை எண் ! 


1279 


சுவடி எண் : 


656 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 64. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு 6-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 1200. அளவு 22X3 செ . மீ . எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


அஞ்சனா தேவி மந்திரம் 


ஓம் ஆயி ஓம் அஞ்சனா தேவி வருக வருக 

என் மகன் அனுமன் ஆதித்தன் கனியாய் 
பாய்ந்து பிழைத்தாப்போலே நான் 

நினைத்த காரியத்தைப் பாய்ந்து பிடித்து 
வெளி வெளியாய் வருக சுவாகா 


மூடிவு : 


மிடுக்கையும் நித்திரை வருகையும் 

மவசமாய் விழுகையுமாய்ப் புருவ 
மத்தியத்திலே நடுச்சக்கர மிப்படிக்கு 

மத்திய --- வத்தை அஞ்சுக்கு வினாவுடனே 
விபரமறியவும் 
இனிமே யாவத்தை யாவன் பு 


காலம் ; 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , அனுமான் மந்திரம் , இளம்பிள்ளை வாதத்துக்கு , சாயாத 
வாதத்துக்கு , இருமலுக்கு , பித்த சேரானத்துக்கு , உடம்பு குத்திர வாதத் 
துக்கு , குதிரை வலிப்புக்கு , மாலைக்கண்ணுக்கு , புகைச்சலுக்கு , கண்ணில் 
தன்மாங்கிஷத்துக்கு . தொண்டை கட்டினதுக்கு படர் தாமரைக்கு 
முதலியாக உள்ளன . 


158 


தமிழ்ச்சுவடிகளின் 


வரிசை எண் : 1280 


சாவடி எண் : 657 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சிறு பழுது . பக்கத்திற்கு : 8-9 
வரிகள் , கி . எண்ணிக்கை : 200. அளவு 241X3 செ.மீ. எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


திப்பிலாதிச் சூரணம் 


திப்பிலி , மிளகு , ஆடாதொடை வேர்பட்டை பொடி , முசுமுசுக்கை வேர் 
பொடி , சீரகம் செந்தொட்டி வேர் பொடி , தூதுவளங்காய் பொடி யிவள் - 
வும் சமயெடையாகப் பொடி செய்து கொண்டு ஷை பொடிக்கு 


முடிவு : 

பூவரசம் --- பலம் 10 கிரதம் மூணுபங்குஞ் சேர்த்து 
மணத்தக்காளியிலைச் சாறு விட்டு அரைத்து வில்லை தட்டி 
சூரியபுடத்தில் வைத்து காய்ந்தவுடனே பூப்புடத்தில் 
தயிலம் வாங்கிறது ஷை தயிலம் கல்கண்டு அனுப்பானத்தில் 
பணவிடை ரெண்டு வேளை சாப்பிட மேகம் யிருபத்தொன்றும் 

-கேள் கும் 
காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் , தலைப்புக்கள் சரிவரத் தெரியவில்லை . தாளக செந்தூரம் . 
பவளச் சுன்னம் . பவளபற்பம் , பாண்டு முதலான வீக்கங்களுக்கு பால் 
ரசம் யேற்குவிதம் , தயிலம் , பேதி , வகுத்து வலி , மந்தங்கள் , நாநி 
முதலியன உள்ளன . 


இதில் கடைசியில் யிநா நி என்றுள்ளதால் , இது யுனானி மருத்துவ 
மாக இருக்கலாம் . 


வரிசை எண் : 1281 


சுவடி எண் ; 658 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : சிறிது பழுது 

பக்கத்திற்கு ; 8-11 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 100 ( நூறு ) 

அளவு : 201X3 செ.மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


12 வது தொகுப்பு 


159 


தொடக்கம் ; 


கண்ணுக்கு மருந்து 


சாதிபத்திரி 
பீதரோகணி 
துருசு 
துத்தம் 


வால்மிளகு 
கிறாம்பு 
தாளிசபத்திரி 
சீரகம் 


கடுக்காய் 
மஞ்சள் 
நன்னாரி வேர் 
வெள்ளைக்காக்கண வேர் 


வெள்ளைச் சாரணை வேர் இவைகள் வகைக்கு 


விராகனிடை 


1 


முடிவு : 


இது மாத்திரை செம்பு கொண்டு நாலு வெரல் நீளம் 
ரெண்டு உண்டாக்கி யிரு விரல்க் குளல் னாசியில் 
லெத்தி இந்தப் பொடியிட்டு ஊத எடந்திருக்கும் 


வேறு 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் , கண்ணுக்கு மருந்து , கண் ரோகங்களுக்கு மருந்து , நேத்திர 
வியாதிக்கு மருந்து , எலி கடிக்கு மருந்து , முதலியன கூறப்பட்டுள்ளன . 

இது மை பூசப்படாத சுவடி . 


வரிசை எண் : 1282 


சுவடி எண் : 659 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 15. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 5-7 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 250 . அளவு : 13X2 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


துருசு சுன்னம் செய் மருந்து 


ரசபற்பம் -1 சைனையறம் ( ? ) - 1 ரசகற்பூரம் -1 
ஆலத்திக் கற்பூரம் -1 சீனிக்காரம் - 1 நவச்சாரம் - 1 
சோசபீசம் -1 வெள்ளைப்பாசாணம் கூட வகைக்கு 4 


160 


தமிழ்க்கடிகளின் 


முடிவு : 


ஆறம் புடைமணி மார்பா 

அழகா வுந்தன் திருனாட்டில் 
யீறம் புடைமறகள் லெல்லாம் 

யிலையன வுதிந்து நிப்பதென்ன 
வாறம் சொல்லி வழக்குரைத்து 

மண்டுல யிருந்து ஓரம்சொல் 
ஓறம் சொல்வான் கெளையதுபோல் 

உப்பு உதிந்தாப்போலே உதிந்து போகச் சிவா 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதில் , மருந்துகளும் மந்திரங்களும் கூறப்பட்டுள்ளன 
எலிகடித்துள்ளது . 


ஓரம் 


வரிசை எண் : 


1283 


சுவடி , எண் ; 


660 


வைத்தியம் 
ஏடுகள் : 140. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுதுபட்ட நிலை . பக்கத் 
திற்கு : 7-8 வரிகள் . கி எண்ணிக்கை : 4500. அளவு : 32X31 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை முழுமை : முற்றற்றது . 
தொடக்கம் : 


மூலசூரணம் - நீரழிவுக்கு 
முன்னோ ருரைத்த மொளி 

மூலசூரணங் கூட்டும் வகை 
மின்னே திரிபலை திறிகடுகு 

மேவுஞ் சீரகம் யிருவரையுந் 
தன்னார் மதிரஞ் சிறுதேக்கு 

தா )ரங் கோட்டச் செவியமுடன் 
பண்ணார் தார மிலவங்கம் 

பச்சிலே நாகப் பூவுடனே . 


முடிவு : 


தாகிடுந் தண்ணீர் தாம்பெரிய நாவரளும் 
மோகிடுங் கண்ணில் முள 
ஆகுங்க ளுளரு மஞ்ச 


ருகும் 


151 


12 வது தொகுப்பு 


காலம் : 


இல்லை . 


குறிப்பு : 

இதன் தொடக்கத்தில் வைத்தியம் வசன நடை என்று எழு 
தப்பட்டுள்ளது , ஆனால் செய்யுட்களாக உள்ளன . 


இதில் , பல்லகம் இச்சாபத்தியம் , இருமலுக்கு மருந்து , நீரளி 
வுக்கு குடகரிமாய்ப்புக்கு பித்தத்துக்கு எண்ணெய் , விஷத்துக்கு 
எண்ணெய் கண்ணுக்குக் கறுத்த குளிகை , குண்டுக் காயத்துக்கு . 
மீன் தடுக்க மந்திரம் , நீர்க்கறுப்பு , சவ்வடைப்பு , யோனிசூலை 
முதலியன உள்ளன . 


106 வது ஏடு இல்லை . 


வரிசை எண் : 1284 


சுவடி எண் : 661 , ( a ) 


இராமதேவர் சாத்திரம் -500 . 


ஏடுகள் ; 109 , ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
6-10 வரிகள் . ) கி . எண்ணி 4 கை : 2000 . அளவு : 38X31 செ . மீட்டர் , 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


ஆதியந்த மே நிறைந்த சோதி பாதம் 

மகண்டபரி பூரணத்தின் னறிவிற் கூடி 
பாதியந்த முப்பொருளும் மூன்று மொன்றாய் 

பரவெளியாய் நின்றபரா பரையின் பாதம் 


முடிவு : 


செய்யாதே தீவினைதான் கொடிது பாவம் 

சேர்ந்துவெல்லா மீசனென்று தெளிந்து காணும் 
மெய்யான குருபதத்தைப் பணிந்து போற்றி 

வருந்தினேன் கறுக்கிடைசூத் திரந்தான் முற்றே . 


523 . 


சிவகடாட்சம் உண்டாக வேணும் 

மனோன்மணி பாதமே துணை உண்டாகவும் . 
ராமதேவர் பாதமே துணையாயிருந்து ரட்சிக்க வேணும் . 

சிவமயம் 


162 


தமிழ்ர்சுவடிகளின் 


காலம் : 


விரோதிகிருது வருடம் மார்கழி மாதம் முதல்தேதி , சனிவாரம் 
இராமதேவர் அருளிச்செய்த 500. இவை எழுதியது . இந்த பொத்தகம் 
தோப்பூர் முருக்கேரி உள் கடை , கோத்திரம் பரத்துவாச மகாரிஷி 
கோத்திரம் ஷை யூர் கரியப்ப வுடையாள் குமாரன் எலப்ப ஒடையான் 
குமாரன் 


ராமபத்திர ஒடையான் குமாரன் , கோவிலூர் சாமியார் பூரணானந்த 
சாமியார் மரபில் வாசம் செய்யும் ஆருமுகம் 

பரமாத்துமாவின் 
கிறுபையினால் சிவ ஆத்துமாவில் சஞ்சரிக்கும் ஆருமுகம் எழுதியது . 

இதைப் பார்க்கும் ஞான சுரூபியான கனவான் எளியேன் யென்னை 
அங்கீகரிக்க . இச்சிறுவன் பிரார்த்திக்கின்றனன் (இவ்வேடு . இராம தேவர் 
அட்டாங்கபட்சணியின் பின்னுள்ளது ). 


குறிப்பு : 


இது மை பூசப்படாத சுவடி . இது எமது சுவடி எண் 365 ( b ) D / 727 
போன்றது . இதில் அதைவிட பாட வேறுபாடுகள் மிகுந்து காணப்படு- 


கின்றன . 


XXXX 


வரிசை என் : 


1285 


சுவடி எண் : 661 ( b ) 


இராமதேவர் அட்டாங்க பட்சணி 


ஏடுகள் : 12 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது பக்கத்திற்கு :6-8 வரிகள் 
கி . எண்ணிக்கை : 400 . அளவு : 38x31 செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் 
ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை . முற்றுமுளது . 
தொடக்கம் : 


ஆதியிலே வாலையனோன் மணித்தா கூவி 

அளைத்திட்டு ஆதியந்தம் மறியச் சொன்னாள் 
சோதியிலே கருவுருவே உண்ணிப் பாரு 

சொல்ல வொண்ணா அதிசெயங்கள் தானே தோத்தும் 


முடிவு : 


யெட்டுரெண்டு மறிந்தவர்க்கும் மெய்தும் மெய்தும் 

யில்லாட்டால் முன்னூல்தான் கிட்டா கிட்டாது 
துஷ்ட்டருடன் ஒருநாளும் கூட வேண்டாம் 


! 2 வது தொகுப்பு 


163 


துடியாக 


ஒருவருடன் பேச வேண்டாம் 
திட்டமுடன் இந்நூல்தான் அன்பத் தொன்றும் 

யோகமாம் அண்னே யிருந்து கொண்டு 
அவிட்டால் யோகமதைத தினமும் பாரு 

அருளான மனோன்மணிதன் காப்பு முத்தே . 


51 


ஸ்ரீராமதேவ சாமிகள் அருளிச் செய்த பட்சணி பாடல் 51 

முடிந்தது முற்றும் . 


காலம் : 


விரோதிகிறது வருடம் தை மாதம் 27 - ம் தேதி சுக்கிரவாரம் , முடிந்தது . 
இவை புத்தகம் கோவிலூர் பரிபூரணாநந்தசாமியார் மரவில் யிறாநின்ற 
ஆறுமுகம் எழுதியது . 


அகத்தியமா முனியே சரணம் . 
தட்சணாமூர்த்தி திருவடிகளே சரணம் 
வாலை சுப்பிரமணியர் துணை . 
விநாயகர் துணையுண்டாகவும் 
தேவி துணையுண்டாகவும் 
வாலை மனோன்மணியின் கிறுபையுண்டாகவும் 


குறிப்பு : 


களே 


இது எமது சுவடி எண் . 316 ( b ) / D . 577 போன்றது பாடவேறு 
பாடுகள் மிகுந்துள்ள இதில் 51 படால்கள் உள்ளன . அதில் 50 பாடல் 

உள்ளன இது ஒரு இரசவாத நூல் . சயநீர்வகை , அஞ்சன 
முறைகள் , வசீகரணத்திலதம் முதலியன உள்ளன . இது , மை பூசப் 
படாத சுவடி மேலும் இது , 328 ( e ) | 371 போன்றது . 

போன்றது . அதிலும் 51 
பாடல்கள் 

உள்ளன . 


வரிசை எண் : 1286 


சுவடி எண் : 661 ( c ) 


கருவூரார் பூசாவிதி 


ஏடுகள் : 8. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு . 6-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 300 . 

அளவு : 33X3} செ.மீ. 

எழுத்து 
தமிழ் . ஆசிரியர் : கருவூரார் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


ஆதியென்ற வாலையவ ளிருந்த வீடு 

ஆச்சரியம் மெத்தமெத்த ( வதுதான் ) பாரு 


164 


தமிழ்ச்சுவடிகளின் 


சோதியந்தம் நடுவீடு பீட மாக 

சொகுசாக வீத்திருந்தான் துரைப்பெண் ணாத்தாள் 


முடிவு : 


ஒளிவுதனில் ஒளிவு தரும் முறுதி சொல்ல 

உற்பனத்தி லுற்பனமாய் உறுதி தோணு 


பெண் ணாதி முற்றே . 


31 


இவை கறுஊறார் பூசாவிதி 31 முடிந்து விட்டது . 


காலம் : 


இவை பொத்தகம் தோப்பூர் கரியனென்ற அம்மமியப்ப ஒடையான் 
குமாரன் யெல்லப்ப ஒடையான் குமாரன் ராமபத்திர ஒடைய ன் குமா 
-ரன் ஆறுமுகம் கோவிலூர் மடாலயத்தில் வாசம் செய்யும் பூரணானந்த 
சுவாமியார் மரபில் யிரா நின்ற 

அறுமுகம் 

எழுதியது . வேணும் . 
திருச்சிற்றம்பலம் 


விரோதிகிருது வருடம் மாசி மாதம் 20 - ம் தேதி சனி வாரம் மக 
நட் சத்திரம் பவரணி கூடிய தினத்தில் எழுதியது . 


குறிப்பு : 


இது மை பூசப்படாத சுவடி . இது எமது சுவடி எண் 226 ( f ) / D 362 
போன்றது . அது ‘ வாலை பூசாவிதி என்ற தலைப்பில் உள்ளது . இதில் பாட 
வேறுபாடுகள் மிகுதியும் காணப்படுகின்றன . 


இதன் பின்னர் வங்க சுத்தி , துரிசு பற்பம் என்ற ஒரு ஏடு உள்ளது . 
இதில் 23 - ம் பாடல் முதல் 27 - ம் பாடல் வரை 

உள்ளன 
முன்னும் பின்னும் வெற்றேடுகள் உள்ளன . 


சுவடியின் 


வரிசை எண் : 1287 


சுவடி எண் : 662 


தேரையர் வைத்தியம் - 1000 


ஏடுகள் : 55 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
9. - 10 வரிகள் . கி எண்ணிக்கை : 1800 . 

அளவு : 23331 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : தேரையர் . முழுமை ; முற்றற்றது . 


12 வது தொகுப்பு 


165 


தொடக்கம் : 


புதல்வர் சரண் 
டாதி லுள்ள பிணயக லுப்படி 
வாதி யுத்தமர் சித்தர் பதம்பணிந் 
தோதி வத்தரோ ராயிரத் தொன்றாமே 


முடிவு : 


( மிகவும் செல்லரித்துள்ளதால் எழுத்துக்கள் புரியுமாறில்லை ) 

--- று பக்கமும் பாத்திடாய் 
சுரம்பாதின மோடுமே . 


-538 


- 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் 51 - வது ஏடு இல்லை . இதன் ஏடுகள் மிகவும் மடித் 
துள்ளதால் கையாளுதற்கே . இயலாத நிலையில் உள்ளன . 


வரிசை எண் : 1288 


சுவடி எண் : 663 


தட்சணாமூர்த்தி கேசரி - 50 


ஏடுகள் : 10 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-10 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 300. அளவு : 27x3 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


சீர்தரு ஞான தேவி 

திருமகள் சோதி காப்பு 
ஆறணி கொன்றை 

அணிந்தநல் லானே காப்பு 
பாரணில் வேத ஞானக் 

கிறுகையும் பாட வேண்டி 
கார்முகில் மேனி யாற 

கணபதி காப்புத் தாமே . 


166 


தமிழ்ச்சுவடிகளின் 


முடிவு : 


சந்தான மாவதெப்போ அறிவ தெப்போ 

சண்டாள னிவன்வந்தா லென்ன செய்வாய் 
யென் தானம் பொதிகைதனில் வந்தா யானால் 
யேமனில்லை வினையில்லை யென்று விள்ளே . 


50 


காலம் ; 


ருத்திரோத்காரி வருடம் மார்கழி மாதம் 21 ம்தேதி சனிவாரம் எழுதி 
முடிந்தது . மார்கழி மாதம் 10 ம தேதி பொதன் கிழமை 
உற்பத்தியாகுது . 


ரோகணி 


குறிப்பு : 


ஏடுகள் எல்லாவற்றிலும் தொடக்கத்தில் தட்சிணாமூர்த்தி கேசரி 
அன்பது என்றே எழுதப்பட்டுள்ளன . தத்துவரூபமாக 
பட்டுள்ளது . 


எழுதப் 


வரிசை எண் : 1289 


சுவடி எண் : 


664 ( a ) 


போகர்சுவாமிகள் பூசாவிதி -40 


ஏடுகள் : 15. ஏட்டின் நிலைமை : பழுதுபட்ட நிலை பக்கத்திற்கு 
7-9 வரிகள் . கி . எண்ணிக்கை : 400. அளவு : 25 } X3 ! செ . மீட்டர் , 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : போகநாதர் . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 


பாரப்பா வாலை தனை தியானஞ் செய்ய 

பாங்கான நவகோண மெட்டுஞ் சூழ 
சேரப்பா யிருவளையம் வாசல் லுை 

சிரப்பாக நீங்கார மிட்டு நன்றாய் 
காரப்பா கீழ்வாசல் கணபதியுங் கந்தன் 

கருணையுள்ள ஜெயவீர வாகு தேவர் 
ஆரப்பா அறைதனிலே கிழக்கைத் தொட்டு 

கார உகார மகார சவ்வும் போடே 


முடிவு : 


காணப்பா தத்துவத்தைப் பிரித்து நன்றாய் 
கைமுறையாய்க் காலாங்கி யாசான் சொன்னார் 


12வது தொகுப்பு 


167 


ஆணப்பா ஆண்பிள்ளை யாரென் றாக்கா 

லமுர்தமுண்டு நிலையில்நின்றால் அவனே சித்தன் 
வீணப்பா மத்ததெல்லாம் நாய்வாலைப் பத்தி 

வெள்ளத்தைக் கடத்துவோ மென்றே வெற்றி 
பூணப்பா யுந்தமூறை யாருங் காணார் 

போகர் முறை யுயர்ந்தசூத் திரமுடிவு முற்றே . 


காலம் : 


சுபகிருது வருஷம் பங்குனிமாதம் 15 - ம் தேதி சனிக்கிழமையன்று 
யெழுதி முடிந்தது முஷ்த்தும் . 


தேவிசகாயம் 
சிவகடாட்சம் 
குருவே துணை 
முனியன் கையெழுத்து 

சிவமயம் 
வாணி நமோஷ்த்து 


குறிப்பு : 


இதில் ஸ்ரீ சக்கரம் எனப்படும் வாலை சக்கரத்தின் முறை கூறப் 
பட்டுள்ளதோடு இதனைப் பூசை செய்யும் முறை ( 13 செய்யுட்களில் ) 
பிராணாயாம முறைகள் , போகர் பெயர் வரக்காரணம் , குளிகை செய் 
முறை , ஞானத்தின் கரு . அப்பிரகச் செந்தூரம் முதலியன உள்ளன . 


26 - ம் பாட்டில் , முடிவென்ன ஒன்றுமில்லை எல்லாம் மாய்கை , 
முன்னின்ற நீயல்லால் பொருள் காணேனே என்றுளது 

இது எமது சுவடி எண் 186 ( f ) / D . 299 போன்றது . 


வரிசை எண் : 1290 


சுவடி எண் : 664 ( b ) 


இராமதேவர் சூத்திரம் -500 


ஏடுகள் : 103. எட்டின் நிலைமை : பழுதுபட்டது . பக்கத்திற்கு : 7-8 
வரிகள் . கி . எண்ணிக்கை : 2300. அளவு : 251 X 11 செ . மீட்டர் . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 

ஆதியத்த மெய்நிறந்த சோதி பாதம் 
அகண்டபரி பூரணத்தின் நிலிக் கூடி 


168 


தமிழ்ச்சுவடிகளின் 


யாதியந்த முப்பொருளும் முற்று மொன்றாய் 
பரவெளியாய் நின்றபரா பரையுன் பாதம் 


முடிவு : 


அடங்குமே புலியடங்கும் சபை யடங்கும் 
மைந்தனே மண்ணும் விண்ணும் மடங்கிப் போகும். 


... 


... 


... 


406 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது . எமது சுவடி எண் 365 ( b ) / D. 727 ; 661 ( a ) | D. 1284 
போன்றது . இதில் பாடவேறுபாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன 
பிழைகள் மலிந்து காணப்படுகின்றன . 


000000000000 


வரிசை எண் : 1291 


சுவடி எண் ; 664 ( c ) 


குருமுனிவாக்கியம் பூசாவிதி 
ஏடுகள் : 59. ஏட்டின் நிலைமை : மிகப்பழுதுபட்டது . பக்கத்திற்கு 
6-7 வரிகள் . கி . எண்ணிக்கை : 1200. அளவு : 251X3 } செ . மீட்டர் 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : 

சிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


வானைத் தாவிய பொதிய மலையில் வாழு 

மகத்தான ரிஷியுடை வாய்க்கில் நேர்மை 
பானைத் தாவிய பூசா விதியென தென்றும் 

பரிவான சிவயோகம் பண்போர் கேளிர் 


முடிவு : 


பணிமாறு காலத்தே சகல சித்தும் 

பரிவாகத் தாவென்று கையில் வாங்கி 
பணிமாறு காலத்தே பணிந்து தெண்டம் 

பண்ணுவாய் பூசைவிதி தீட்சை முத்தே 


204 


குருபாதமே கெதியுண்டாவதாகவும் 


12 வதுதொகுப்பு 


169 


காலம் : 


சுபகிருது வருஷம் மாசிமாதம் 12 ம்தேதி புதன்கிழமை சுவாதி 
நட்சத்திரம் அஷ்டமி யிப்பேர்பட்ட சுபதினத்தில் திருநீர்மலையில் 
எழுதியது . 

வாலை பாதமே துணை . 
குறிப்பு 


: 


இது மை பூசப்படாத சுவடி . இது எமது சுவடி எண் 19 ( b ) | D 27 . 
அகத்தியர் தீட்சாவிதி இருநூறு போன்றது . இதில் பாடவேறுபாடுகள் 
உள்ளன . இதில் , பூசாவிதி எழுதப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 


1292 . 


சுவடி எண் : 


665 [ a ] 


தன்வந்திரி சித்தர் அகராதி நிகண்டு 

ஏடுகள் : 11 ( 12 ) . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு 
6-8 வரிகள் . கி . 

" ண்ணிக்கை : 400. அளவு : 40X3 செ . மீட்டர் . 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : தன்வந்திரி சித்தர் . முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


அஷ்டவர்க்கத்தின் பேர் 
ஆதிமுதலான அனைத்தாகமப் பொருளை 
ஓதி .............. 

முனை ரதத்தே - தீதகலும் 
சிற்பதத்தைச் சிந்தை செய்து சிவனார் பயின்றருளுங் 
காற் ) பகத்தைக் கைதொழுதக் கால் . 


........... 


சற்குரு பாதமே துணை 

அபிராமி அம்மன் துணை 
அகராதி நிகண்டு 


அமிர்தவல்லியாவது சீந்தி 
அங்குலமாவது அபினாசி 
அரேணுகமாவது வால்மிளகு 
அசுவகெந்தியாவது அமுக்குறா. 


முடிவு : 


வெடியென்றது சூலை 
வெடி வெருகல் என்றால் முடக்கல் 
அதிவிடைய மென்றது ...... பூல் 


170 


தமிழ்ச்சுவடிகளின் 


ஆத்தங்கரையில் வசம்பு யிலைபோலே அஞ்சாறுயிலை 

யிருக்கும் 
அதினுடைய கிளங்கு நாக்கில் வச்சு 

மென்றால் 

விரு 
விருட்டிக்காணும் . மென்றறிவார்கள் வேறு 

அகராதி நிகண்டு முத்தும் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இதில் , மூலிகைகள் முதலானவற்றின் வேறுபெயர்கள் அகர மூதலி 
யகாத்தரப்பட்டுள்ளன . இதன் கடைசிப்பகுதி 12 - ம் ஏட்டின் தொடக் 
கத்தில் உள்ளது . 6 பத்திசுளாக எழுதப்பட்டுள்ளன . 


பாபா 


வரிசை எண் : 1293 


சுவடி எண் : 665 ( b ) 


பல கலம்பகத்தில் நிகண்டு 
ஏடுகள் : 3 ( 12-14 ) எட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 
6-8 வரிகள் கி . எண்ணிக்கை : 125 அளவு : 40X3 செ . மீ . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அறியக் கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 

நிகண்டு 
புண்டரிக 

மென்றுது தாமரை 
முதியார்கூந்த லென்பது சவுரிக்கொத்து 
பேரிளம் பெருங் குரும்பை யென்றது வீளி 
அமுதவல்லி 

சீந்தி 
தலைவிரிச்சா னென்றது கொடிமுடி 
அந்தரத் தாமரை யென்றது குளிர் தாமரை 
அந்தரப் புக்கியாவது யுப்பு . 

தாயைக்கொண்ணான் வாழை , 
முடிவு : 


யென்றது 


விஷத்துவயிரவ னென்பது நீர்வள்ளி. 
தேசிலாமிச்சு , சித்தமென்பது மல்லிகை முன்னை 
கெருடக்கொடியாவது கொல்லங் கோவை 
சிறுபுள்ளடியாவது 

பெரிகாரை 
தலைவிரிச்சா னென்பது 

பேய்க்கொம்மட்டி . 
இந்தப்படி பாத்துக் 

கொள்ளவும் , 
பலகலம்பக நிகண்டு முத்தும் 
வாக்யபிராமி துணை . 


12 வது தொகுப்பு 


171 


காலம் : 


இல்யே 


குறிப்பு : 


இதில் பல கலம்பகங்களிலிருந்து அரிய சொற்கள் எடுத்தெழுதப் 
பட்டு , அதற்குரிய பொருள்களும் கூறப்பட்டுள்ளன , 

15 - வது ஏடு இல்லை . 6 பத்திகளாக எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1294 


சுவடி எண் : 665 [ c ] 


வாகட நிகண்டு 


ஏடுகள் : 201 ( 16-3611 ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . கி . எண்ணிக்கை : 200. அளவு 40x3 செ.மீ 
எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முற்றுமுளது . 
தொடக்கம் : 

15- வது ஏடு இல்லாததால் தொடக்கம் இல்லை போலும் 
அத்திடம் 

வேம்பு 
அரியசம் 

கொன்றை 
அங்காரவல்லி குரிஞ்சா 
அமுத்து பற்பதி சிறுகுறிஞ்சா 
அரிமல் மாவிலிங்கை 


முடிவு : 


வேம்பு கருவேம்பு 
நிலவேம்பு சிவனார் வேம்பு 
வேணுபத்திரி மூங்கில் 
வெள்ளி வல்லாரை 
வெள்ளி விரை 
வெள்ளிலே பத்திரம் - விளாம்பிசின் 
ரோகிணி கடுகுரோகணி 
வோணம் பறை 
வெண்ணீறு கூகைநீறு 


வாகட நிகண்டு முத்தும் 
சித்தி வினாயகன் துணை 
வாகட நிகன்டு முத்தும் 

அரி ஓம் 


172 


தமிழ்ச்சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 
குறிப்பு : 


இது முன்னது போன்ற சுவடி . இதிலும் மூலிகை அகராதி காணப் 
படுகின்றது . 6 பத்திகளாக எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


1295 


சுவடி எண் : 


665 [ d ] 


நஞ்சுதின்றபேருக்கு தன்வந்திரி வாகடம் 


ஏடு : 1 ( 37 ம் ஏட்டின் பின்புறம் ) ஏட்டின் நிலைமை : 
பழுது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . கி . எண்ணிக்கை : 15 
செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : தன்வந்திரி , 
முற்றுமுளது . 


மிகமிகப் 
அளவு 40X3 

முழுமை : 


தொடக்கம் : 


எட்டிக்கி வைல் எழுத்தாணி தாணிக்காய் 
வட்டமுலைத் தாமரையா லுமத்தைக்கி - ஒட்டியே 
ஆவாரை கள்ளி அவரியொடு கடுக்காய் 
மேலிந் நெயிதேனுக்கு வேந்தன் 


முடிவு : 


நீலிக்குத் தீருமென்று நிச்சயித்தார் மந்திரியும் 
பாலித்த நஞ்சுவகை பதினெட்டும் போமென்பார் 
சிவனார் கிழங்குதின்றார்க்குச் சண்டிஎலை 
யெந்தநஞ்சு தின்றாலு மில்லைப் போம் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது அரசன் மந்திரி உரையாடல் போல விஷவைத்தியம் கூறு 
சின்றது . செய்யுட்களாக உள்ளன . செய்யுட்கள் சரியில்லை . 


12 வதுதொகுப்பு 


173 


வரிசை எண் : 1296 


சுவடி எண் . : 665 ( e ) 


நஞ்சுதின்றபேருக்கு அகத்தியர் வாகடம் 


ஏடு : 1. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 
கி . எண்ணிக்கை : 15 . அளவு : 40x3 . செ . மீட்டர் . எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை ; முற்றுமுளது . 


தொடக்கம் : 


நஞ்சு-18 


எட்டிக்கி னாவல் எழுசுண்டி தானிக்கி 
வட்டத் தாமரையா மத்தைக்கி - யெட்டியெழு 
காட்டி லொருவனுக்குக் கால்படியாம் பச்சரிசி 
நீட்டி யரைத்ததை நீயந்த - னாட்டமுடன் 


முடிவு : 


நீலிக்குத் தீருமென்று நிச்சயித்தார் மாமுனிவர் 
பாலித்த நஞ்சு பதினெட்டும் - ஆவித் 
தவி நயம் முமந்த ... ... யெண்ணையும் வென்னீரிலிட 
எந்த நஞ்சு தின்றாலு மில்லைப் போம் . 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 


இது கலிவெண்பாவாலமைந்தது போலும் முன்னது போல 
இருப்பினும் இது நன்றாக உளது . அது தன்வந்திரி . என்றும் , இது 
அகத்தியர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன . 


..oo0ooo... 


வரிசை எண் : 1297 


சுவடி எண் : 665 ( [ ) 


கும்பமுனி சித்த வல்லாதி 


ஏடு : 1. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 6-7 வரி 
கள் . கி . எண்ணிக்கை : 35 அளவு : 40X3 . செ . மீட்டர் . 

எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றுமுளது . 


174 


தமிழ்ச்சுவடிகளின் 


தொடக்கம் : 


அத்திமுகனைத்துதித்து நல்ல 

அன்பான வல்லாதி லின்பமாய் சொல்லுவேன் 
சித்திரமூலம் வெள்ளருகு சிவனார் வேம்புடன் 

சங்கம்வேர் குபர முத்தின தேங்காயி 
னெத்து மூலமாம் கெருடன் அமுக்குரா வேரும் 


முடிவு : 


நல்ல சுங்கன் வெள்ளாடு விரால் குறவை புத்தியாய் 
வல்லாதி தன்னை நல்ல போதரவாகவே நேரங்கள் 
கண்டு உளங்கள் கண்டாய் திறுத்து உறவான 
எண்ணை 

முகுவ யெண்ணை . 


காலம் : 


இல்லை , 


(குறிப்பு : 


இது எமது சுவடி எண் 162 ( d ) / D . 260 - ன் வேறாயது . 


வரிசை எண் : 1298 


சுவடி எண் : 666 ( a ) 


அகத்தியர் சௌமிய சாகரம் - 1000 . 


ஏநிகள் : 9. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 13 வரி 
கள் . கி . எண்ணிக்கை : 500 . 

அளவு ; 28 / X4 . செ . மீ . எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


ஆதியென்ற பூரணமாய் வெளியாய் நின்ற 

அகண்டசதா சிவத்தினிட அருளே போற்றி 
தாதியெனுஞ் சுழிமுனையிற்ப் பிறவை யான 

ஞான சவும்மிய சாகரத்தின் கருவைப் போற்றி 


முடிவு : 


கொள்ளப்பா முப்பூவை யெடுத்து மைந்தா 
முழுசெயலால் சீசாவில் பதனம் பண்ணு 


12 வது தொகுப்பு 


175 


அள்ளடா அகோரமென்ற செபத்தால் மைந்தா 

அப்பனே லெட்சமுருத் தியானஞ் செய்து 
மொள்ளடா யெடு 


105 


... 


காலம் : 


இல்லை . 
குறிப்பு : 


இதில் , 104 பாடல்களே முழுமையாயுள்ளன . ஏடுகள் மிகப் 
பொடிந்து உதிரும் நிலையில் உள்ளன . 

இது எமது சுவடி எண் . 348 / D . 691. ன் வேறாயது . அதில் 
1001 பாடல்கள் உள்ளன . 


வரிசை எண் : 1299 


சுவடி எண் : 666 ( b ) 


தட்சிணாமூர்த்தி ஞான காவியம் - 1000 


ஏடுகள் : 48. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுது . பக்கத்திற்கு : 12 
-13 வரிகள் . கி . எண்ணிக்கை : 2500. அளவு : 281X4 . செ . மீ . எழுத்து : 
தமிழ் . ஆசிரியர் : தட்சிணாமூர்த்தி . முழுமை : முற்றற்றது . 


தொடக்கம் : 


ஆதிபர மானபதி கருணை 

அடிமுடியும் நடுவான அருளே காப்பு 
பாதிமதி சடைக்கணிந்த பரனே காப்பு 

பரஞ்சுடர்க்கும் பாதியுடல் பகுத்த சோதி . 


முடிவு : 


கேளடா பிறைவிந்து அங்கோ ணந்தான் 

கெணிதமுடன் கோணமஞ்சில் எழுத்தைக் கேளு 
வாளடா அஞ்செழுத்தும் வளையப் போட்டு 

வரிசையுடன் பிறைநடுவில் மகாரம் போட்டு 
மீளடா அதனிடத்தில் ஹரியைப் போட்டு 

வேதாந்த பூசைவிதி படிக்கச் செய்து 
ஏளடா மந்திரமோயெட் டெழுத்தைத் தூக்கி 

யிருத்திடுநீ சித்திரம்போல் குறியைப் பாரே . 


352 


176 


தமிழ்ச்சுவடிகளின் 


காலம் : 


இல்லை 


குறிப்பு : 

இச்சுவடியில் உள்ள ஏடுகள் மிகமிக மடித்த நிலையில் இருக் 
கின்றன . இதில் ஞானத்தைப் பற்றிய விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1300 

சுவடி எண் : 666 ( c ) 
அகத்தியர் ஞான காவியம் 

பஞ்ச நாதாக்கள் உபதேசம் 
ஏடுகள் : 108. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பழுதுபட்ட நிலை . பக்கத் 
திற்கு : 11 -13 வரிகள் கி . எண்ணிக்கை : 5000 

அளவு : 281X4 . செ . மீ . 
எழுத்து : தழிழ் . ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முற்றற்றது 
தொடக்கம் : 


ஆதியந்தம் பூரணமாய் சுழியாய் நின்ற 

அமர்ந்தசுழி மூலகண பதியே போற்றி 
னாதிமறை யோரிகளர னுமைக்குச் சொன்ன 

ஞானகருக் குருவினுட ரவியே போற்றி 


முடிவு : 


கோணடா குருத்தியானஞ் செபமே செய்தால் 

கோடான கோடிசித்தும் குறையா 
யேனடா யென்குருத்தான் . சுப்பிரமணியன் 
யெடுத்துரைத்த வாடைபொடி யியம்பி னோமே . 


989 


காலம் : 

இல்லை . 
குறிப்பு : 


ஏடுகள் மடிந்துபோய் உதிரும் நிலையில் உள்ளன . இது 10 
பகுதிகளாக உள்ளன . 


இதில் , ஐங்கோணம் கெணபதி , முக்கோண சக்கரம் , அட்சரம் 
அத்திப்பலகை , ஆறணியில் புண்ணிய புருஷாள் . பருவம் . பூருவபட்சம் 
உத்திரம் . அமாவாசி . வாதகாவியம் , செயசித்தியாம் . 

முதல்காண்ட 
யோகசித்தி முதலான பல தலைப்புக்கள் உள்ளன . 


